புதியது புனைந்த 
அறிவியல்‌ அறிஞர்கள்‌ 





கழக வெளியீடு: ௨௧௯ 


புதியது புனைந்த 
அறிவியல்‌ அறிஞர்கள்‌ 


Kk 


ஆசிரியா ச 


என்‌ கே வேலன்‌, பி ஏ 


xX 


திருநெல்வேலித்‌ தேன்னிந்திய 
சைவசித்தாந்த கற்பி கழகம்‌, லிமிடேட்‌, 
திருநேல்வேலி-6. : சேன்னை-1. 
1966 


என்‌ குழந்தை வேலன்‌ (1907) 


© THE SOUTH INDIA SAIVA SIDDHANTA WORKS: 
PUBLISHING SOCIETY, ௨ TINNEVELLY,' பறட 


Ed 1 1938 
Ed 4 Aug 1949 
Reprints 2 June 1949; April 1964; Dec 1966 


Aw1l9M,M9 
K6 


PUDIYADU PUNAINDA ARIVIAL ARIGNARKAL.- 


Appar Achakam, Madras - 1 


பரிர்புரை 


உழைப்பின்‌ வாரா உறுதிகளில்லை என்று மாபெருந்‌ 
துறவியாரான பட்டினத்துப்‌ பிள்ளை அறுதியிட்டுக்‌ கூறினர்‌- 
எனினும்‌, “எடுத்த உழைப்பெல்லாம்‌ வீணுழைப்பாயிற்றே / 
விழலுக்கிறைத்த நீராயிற்றே |?” என்று உள்ளம்‌ கொந்து 
ஏங்கிப்‌ பெரும்பாலோர்‌ புலம்புவதை நாம்‌ அடிக்கடி காண்‌ 
கின்றோம்‌. ஆயின்‌, பெரியோர்‌ கூற்றுப்‌ பொய்யேயோ? 
பொய்யன்று; மெய்யே. உழைப்பென்பது உடலுழைப்‌ 
பென்றும்‌ அறிவுழைப்பென்றும்‌ இருதிறப்படும்‌. குறிக்‌ 
கோள்‌ ஏதுமின்றியோ, அன்றிப்‌ புரைப்பட்டதொரு குறிக்‌ 
கோள்‌ கொண்டோ விடாப்பிடியாய்‌ வகை தொகையின்றி 
யுழைத்துப்‌ பயன்காண விமைவதெல்லாம்‌ உண்மை யுழைப்‌ 
பாக மாட்டா; பெரும்பாலும்‌ அவை, பொருளற்ற உடலு 
ழைப்பே யாகும்‌. ஆர அமர்ந்து, ஓர்ந்து தேர்ந்து, நுனித்‌ 
தறிந்து கண்ட சீரிய முடிபொன்றைக்‌ குறிக்கோளாகக்‌ 
கொண்டு அறிவுழைப்பே அடிப்படையா, உடலுழைப்பேோ 
உறு துணையா மேற்கொள்ளும்‌ முயற்சியே மெய்யான 
உழைப்பின்பாற்‌ படுவதாகும்‌. இத்தகைய மெய்யுழைப்‌ 
பின்‌ பயனோ உழைப்பார்க்குமட்டு மன்றி உலகத்தோர்‌ 
யாவருக்கும்‌ ஒருங்கே இன்பமும்‌ நலனும்‌ பயக்கும்‌ பெற்றித்‌ 
தாம்‌. 

இனி, நனிஈறந்த இத்திற உழைப்பிற்கு எடுத்துக்காட்‌ 
டாக இக்காலை இலங்குவன அறிவியற்றுறை ஆராய்ச்சி 
களே யாகும்‌. உண்மையான அறிவுழைப்பு அவ்வாராய்ச்சி' 
களே; அவற்றின்‌ வியத்தகு விளைவுகளே நாம்‌ கண்டு 
இறும்பூ தெய்தும்‌ புதுப்புனைவுகள்‌. மெய்வருத்தம்‌ பாரா 
மலும்‌, பசிரோக்காமலும்‌, நாட்கணக்காய்த்‌ திங்கட்கணக்‌ 
காய்‌ ஆண்டுக்கணக்காய்க்‌ கண்ணுறங்காமலும்‌, உடனு: 
ழைக்குந்‌ தோழர்க்கு உறுந்‌ திங்குகளைப்‌ பொருட்படுத்தா 
மலும்‌, இடுக்கணுக்கு இடையாமலும்‌, பிறர்‌ தூற்றும்‌: 
பழிச்‌ சொற்களுக்குக்‌ காதுகொடாமலும்‌, கருமமே கண்‌ 


Vi 


ணாய்‌ உழைத்து அரும்பயன்‌ கண்டு பெருறலம்‌ அளித்தோ 
ரும்‌, அளிப்போரும்‌, இனியும்‌ அளிக்கவிருப்போரும்‌ அறி 
வியலிற்‌  றுறைபோகிய . பேரறிஞர்களேயாம்‌. எனவே, 
இத்தகைய பேரறிஞர்களின்‌ வாழ்க்கை வரலாறுகள்‌ கற்‌ 
போருக்குப்‌ பல்லாற்றானும்‌ உவகையும்‌ ஊக்கமும்‌ அளிக்‌ 
கும்‌ என்பதைக்‌ கூறவும்‌ வேண்டுமோ / 

இது கருதியே, இக்காலை, புதுப்புனைவுகளின்‌ முன்‌ 
னணியிற்‌ நிகழும்‌ வானஷர்தி, தொலைநோக்கி, தந்தி, மின்சார 
வசதி முதலியவற்றைக்‌ கண்டுந்‌ திருத்தியும்‌ பெரும்புகழ்‌ 
பெற்ற  மமேறட்டறிஞர்கள்‌  பன்னிருவரின்‌ வாழ்க்கை வரலாறுகளைத்‌ 
தொகுத்து இந்நூலில்‌ 2வளியிட்டுள்ளோம்‌. இவ்வர 
லாறுகள்‌ அறிவாற்றல்‌ நிறைந்த திரு. என்‌. கே. வேலன்‌, 
பி, ஏ, அவர்களால்‌ இயன்றவரை எளிய தூய தமிழ்நடை 
யில்‌ எழுதப்பட்டுள்ளன. இவற்றை வேண்டுமிடத்துத்‌ 
திருத்தியும்‌, அச்சிடுங்காற்‌ பிமைபார்த்துஞ்‌ செப்பஞ்‌ 
செய்து  உதவிபுரிக்தவர்‌ தருமையாதன வித்துவான்‌ திரு. . 
காழி. சிவ. கண்ணுசாமி அவர்கள்‌, பி. ஏ. இவ்விருவருக்கும்‌ % 
எம்‌ நன்றி உரியதாகுக. 
சென்னை, ப ்‌ 
2௨.10.98 ! சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகத்தார்‌. 


உள்ஞர்றைை 


கலீலியோ 

சர்‌ ஐக்‌ நியூட்டன்‌ 

சர்‌ ரிச்சார்டு ஆரகரைட்‌ 
உவில்லியம்‌ மர்டாக்‌ 

சர்‌ ஹம்‌ஃரி டேவி 
ஜார்ஜ்‌ ஸ்டீபென்சன்‌ 
சாமுவேல்‌ மோர்ஸ்‌ 
தாமஸ்‌ ஆல்வா எடிசன 
குக்லியல்மோ மார்க்கோனி 
லூதர்‌ பாபாங்க்‌ 
உவில்பர்‌ ரைட்டு 

பராடு 


நூலிற்‌ பயின்றுவரும்‌ ஆங்கிலச்‌ 


சொல்‌ மொழிபெயர்ப்பகரா த 


E> 


க. 


புதியது புனந்த 


அறிவியல்‌ அறிஞர்கள்‌ 





க. கலீலியோ (Galileo) 


ர்‌ 1564— 1642 


7 


அறிவியற்‌. றுறையீன்‌ முதற்படியில்‌ வைத்து 
- எண்ணப்படுபவர்‌ இத்தாலி தயத் துக்‌ கலீலியோ ஆவர்‌. 


இவர்‌ ்டபடலீஸ்கோப்‌'்‌ 
என்னும்‌ தொலைநோக்‌ 


- தாடியை முதன்‌ முதலாகக்‌ 
கண்டுபிடித்தவர்‌. இவர்‌ : 


பிளாரன்ஸ்‌! பட்டினத்தில்‌ 
1564 ஆம்‌ ஆண்டில்‌ ஓர்‌ 
எளிய குடும்பத்திற்‌ றோன்‌ 
நினார்‌. இவருடைய தந 
தையார்‌ வின்சென்சோ2 என 


னும்‌ பெயரிய இசைநூ 


லாசிரியர்‌; அவர்‌ பொருட்‌ 


செல்வம்‌ மிகுதியும்‌ இல்‌ 
லாதவர்‌, கலீலியோ இள 


மையிலே ஒவியம்‌ வரை 





கலீலியோ 


தல்‌; இசைபாடுதல்‌, புதிய விளையாட்டுக்‌ கருவியமைத்‌ 
தல்‌ ஆதிய இவற்றில்‌ திறமையுற்றிருந் தார்‌. ஆயினும்‌, 
த்தான்‌ தூண்டுதலால்‌ 'இவர்‌ ரு அக்‌ கல்வி 


Florence. 2. Vincenzo. 


2 புதியது புனைந்த அறிவியல்‌ அறிஞர்கள்‌ 


பயிலவேண்டுவதாயிற்று. அக்காலத்துக்‌ கிரேக்க? 


மக்கள்‌, அரிஸ்டாட்டில்‌? என்ற புலவர்‌ கூறிய அறிவுரை 


களிற்‌ குருட்டு: நம்பிக்கை வைத்திருந்தனர்‌. கலீ *" 


வியோவோ அப்புலவர்‌ கூறிய உரைகளை நன்கு 
ஊன்றிப்‌ பார்த்து முரண்பாடுள்ளனவற்றை அச்ச 
மின்றி எடுத்துக்காட்டும்‌ இயல்புடையவர்‌. இதன்‌ 
பொருட்டே கல்லூரியில்‌ இவரை மிண்டர்‌”, என்‌ 
மழைத்தனர்‌. 

சலீலியோவே முதன்‌ முதலில்‌ தாமறிந்த உண்‌ 
மைகளை ஆய்வுகளால்‌* விளக்கிக்‌ காட்டினவர்‌. இவர்‌ 
தமது 19 ஆம்‌ அண்டிலேயே தொங்கட்பீம்‌” அசைந்து 
ஆடுவதன்‌ நுட்பங்களைக்‌ கண்டறிந்தார்‌. ஒருகாள்‌ 
கோவிலில்‌ கதொங்கவிட்டிருந்த விளக்குக்‌ கூண்‌ 


டொன்று காற்றில்‌ ௮சைந்து ஆடுவதைக்கண்டு தமது % 


நாடியின்‌ உதவியால்‌ கணக கெடுத்துப்‌ பார்த்தார்‌. 
அது நெடுந்தொலை வீசி ஆடினாலும்‌ குறுகி ஆடினா 
லும்‌ ஓவ்வோராட்டமும்‌ நிகழும்‌ கால வளவு எப்‌ 
பொழுதும்‌ மாறுபடாது ஒன்றேபோல்‌ இருத்தலைக்‌ 
கண்டுணர்ந்தார்‌. கடிகாரம்‌ சரியான நேரத்தைக்‌ 


காட்டுவதற்குத்‌ தொங்கட்டம்‌ பயன்படுகிறது. 


தொங்கட்டத்தின்‌ ஒவ்வோர்‌ அசைவிற்கும்‌ கடிகாரத்‌ 


யால்‌ சக்கரங்கள்‌ சுழலவும்‌ தொங்கட்டம்‌ இன்றியமை. 
யாததாக இருக்கின்றது. கலீலியோ இம்முறையைக்‌ 


1. Greeks. 2. Aristotle. 9. Wranglers 


4. Experiments. 5. Pendulum. 
---6+-Main Spring. பர்த்‌ தனு 


ப 


துள்‌ பற்களோடியைந்த ஒரு சக்கரம்‌ ஒரு பல்‌: | 
திரும்புகிறது. கடிகாரத்தின்‌ சுருள்‌ கம்பி” ஒரோ 
அளவான ஓட்டத்தில்‌ விரிவடையவும்‌, அதனுதவி). 


[.] 


4 


கலீலியோ 2 


- கையாண்டதன்‌ பயனாய்‌ நாடியளக்கும்‌ கருவி 
யொன்றும்‌ புதிதாகக்‌ கண்டுபிடிக்கப்பட்டது. இது 
நோயாளியின்‌ குருதி யோட்ட அளவை மிக எளிதில்‌ 
காட்டினமையால்‌ எல்லா மருத்துவர்‌ களும்‌ இவரைப்‌ 
போற்றிப்‌ புகழ்ந்தனர்‌. 

வறுமையால்‌ பிணீப்புண்ட கலீலியோ மருத்து 
வப்‌ பட்டம்‌ பெறுதற்குப்‌ போதிய பொருளின்‌ றி அப்‌ 
பட்டமு மில்லா து தம்‌ பெற்றோர்‌ இருக்குமிடம்‌ சேர்ந 
தார்‌. சேர்ந்த இவர்‌, நல்வினைப்பயனால்‌ தமது 
24 ஆம்‌ அண்டில்‌ பைசாப்‌! பல்கலைக்‌ கழகத்தில்‌ கணித 
நூலாசிரியராகத்‌ தேர்ந்தெடுக்கப்‌ பெற்றார்‌. அங்குத்‌ 
தாம்‌ செய்த ஆராய்ச்சியின்‌ பயனாகக்‌ கிரேக்கநாட்டுப்‌ 
பெரியாரான அரிஸ்டாட்டிலின்‌ அறிவு மொழிகளை 


“யும்‌ இவர்‌ உண்மையல்ல என மறுக்கலாயினர்‌; பெரி 


தொன்றும்‌ சிறிதொன்றுமான இரண்டு குண்டுகளை 
ஓரே காலத்தில்‌ உயரத்திலிருந்து விழச்‌ செய்தால்‌ 
பெரிதுதான்‌ முதன்‌ முதலில்‌ நிலத்திற்‌ போய்‌ விழு 
மெனவும்‌, பெரிது சிறிதைக்காட்டி லும்‌ பதின்மடங்கு. 
பருமனுள்ள தாயின்‌ சிறிதைவீடப்பத்‌துப்பங்கு விரை 
வுடன்‌ கீழ்நோக்கிச்‌ செல்‌ லுமெனவும்‌ அரிஸ்டாட்டில்‌ 
கூறியிருந்தார்‌. இவற்றை நன்கு ஆராயாது கிரேக்கர்‌ 
கள்‌ அவர்தம்‌ உரைகளைப்‌ பொன்னேபோற்‌ பாற்றி 
வந்தனர்‌. ஒரு காள்‌ கலீலியோ பைசாப்‌ பல்கலைக்‌ கழ. 
-“ கத்தின்‌ ஆசிரியர்‌ மாணவர்‌ முதலியோரனைவரையும்‌. 
ஒருங்கழைத் துச்‌ சென்று அவர்கள்‌ முன்னிலையில்‌ அவ்‌ 
வூர்க்‌ கோபுரத்தின்‌ உச்சியினின்று சிறு குண்டு ஒன்‌ 
றையும்‌ அதைவிடப்‌ பத்து மடங்கு எடை. மிகுந்த. 
பெருங்குண்டொன்றையும்‌ ஒரே நேரத்தில்‌ விழச்‌- 
1. Pisa. 


4 புதியது புனைந்‌த அறிவியல்‌ அறிஞர்கள்‌ 


செய்தார்‌. இரு குண்டுகளும்‌ ஒரேநேரத்தில்‌. நிலத்‌ . 
தைச்‌ சார்ந்தன. அங்குக்‌ குழுமியிருந்த மக்க. 
ளனைவரும்‌ இதனைக்‌ கண்டு இறும்பூதெய்‌ தினர்‌. " 
எனினும்‌, பின்னர்‌, அரிஸ்டாட்டிலைப்‌ பொய்யராக்கிய 
கலீலியோ மாயக்காரரோவென ஐயுற்று மக்கள்‌ 
இவரை மிகுதியும்‌ துன்புறுத்தலாயினர்‌. அகவே, 
கலீலியோ பைசா நகரை விட்டகன்று படவா என்ற 
இடத்தில்‌ கணித நூலாசிரியராய்‌ அமர்ந்தார்‌. 

இவர்‌ தளரா ஊக்கமும்‌ சிறந்த மனவலியு 
முடையவராயிருந்தார்‌; “கற்றவை யனைத்தையும்‌ 
கசடறக்‌ கற்று” எவரினும்‌ மேம்பட விளங்கினார்‌; எப்‌ 
பொருளையும்‌ மிக நுட்பமாய்‌. ஆராயும்‌ வல்லமை 
பெற்றிருந்தார்‌. அக்காலத்துக்‌ கணிதநுரற்‌ புலவர்‌ 
களிற்‌ றலைசிறந்து விளங்கின து மன்றி, இவர்‌ வான % 
நூற்‌ புலமையிலும்‌, இயற்கை நூல்‌ ஆராய்ச்சியிலும்‌ 
மிக்க வல்லுநராயிருந்தார்‌. எனவே, இவர்தம்‌ பேராற்‌ 
றல்‌ நாடெங்கும்‌ பரவத்‌ தலைப்பட்ட து. ஆயிரக்கணக்‌ 
கான மக்கள்‌ இவர்தம்‌ அரும்பெருஞ்‌ சொற்பொழிவு 
களைக்‌ கேட்டு இன்புற்றனர்‌. உரோம தேயத்துக்‌ 
காவியங்கள்‌ பலவற்றையும்‌ இவர்‌ மனப்பாடமாகக்‌ 
கற்றறிந்தவராகலின்‌ எல்லாராலும்‌ நன்கு மதிக்கப்‌ 
பெற்றார்‌. தமக்கு ஐயம்‌ நிகழ்ந்தபோதெல்லாம்‌ கற்ற 
றிந்த அறிவாளிகளிடம்‌ சென்று எளிமையோடுகேட்‌ (| 
டுத்‌ தம்‌ ஐயப்பாடுகளை அவ்வப்போது நீக்கிக்கொள் 
ளூம்‌ இயல்பு வாய்ந்தவராயிருந்தார்‌ இப்பெரியார்‌. 

படூவா சேர்ந்த சின்னாட்களில்‌ இவர்தம்‌ தந்தை 
யார்‌ இறந்துபடவே குடும்பச்சுமையை இவரே தாங்க. 
வேண்டியவரானார்‌. தமது குடும்பத்திற்குப்‌ பொருள்‌ 
19 அந்த வந இழுத்தது. பட Ts 


கலீலியோ ௦ 


தேடவேண்டிய முதன்மையும்‌ இவருக்கு ஏற்பட்டது 
-இந்நிலைமையில்‌ வானநூற்‌ புலவர்களுக்கு இன்றி 
. யமையாததாகவுள்ள தொலைநோக்காடி இவர்தம்‌ அரிய 
ஆராய்ச்சியின்‌ பயனாக இவரால்‌ புதிதாய்க்‌ கண்டு 
பிடிக்கப்பட்டது. இக்கருவி சேய்மையிலுள்ள 
பொருளை அண்மையிலுள்ள துபோற்‌ காட்டுவதற்கு 
மிகுதியும்‌ பயன்பட்டது. கலீலியோ ஈயக்‌ குழா 
யொன்றின்‌ முனைகளில்‌ வளைந்த கண்ணாடீ வில்லை 
களை ' அமைத்து அக்குழாயவழி நோக்கியபோது சந்‌ 
திரன்‌ மும்முறை அருகிலும்‌, பன்முறை பெரிதுமா 
கத்‌ தோன்றக்‌ கண்டார்‌. இந்நிலப்‌ பரப்பைப்‌ 
போன்று திங்கள்‌ 2 மண்டிலத்திலும்‌ மலைகளும்‌ பள்‌ 
ள தீதாக்குகளும்‌ நிறைந்திருத்தலையும்‌, வியாழ” மண்‌ 
டிலத்தைச்‌ சுற்றிலும்‌ நான்கு கோளங்களிருத்தலை 
யும்‌, சனி” மண்டலத்தைச்‌ சுற்றி ஓர்‌ ஒளிவட்டம்‌” 
தோன்றுவதையும்‌ கலீலியோ கண்டறிந்தார்‌. கண்‌ 
ணுக்‌ கெட்டாத தொலைவிலுள்ள எண்ணிறந்த விண்‌ 
மீன்களையும்‌ இவர்‌ தமது கண்ணாடியி னுதவியால்‌ 
ஆராய்ந்து பார்த்தார்‌. பார்த்த இவர்‌ தாம்‌ கண்ட 
உண்மைகளை மக்கட்குப்‌ பயன்படுமாறு வெளியிட்‌ 
டார்‌. இவ்‌ விந்தைகளைக்‌ காண நகர மாந்தர்‌ பலர்‌ 
. இவர்‌ வீட்டு வாயிலிற்‌ குழுமி யிருந்தனர்‌. கலீலியோ 
“தமது கண்ணாடியினுதவியால்‌ மக்க ளனைவரும்‌ 
“ வானத்தின்‌ காட்சிகளை நேரிற்‌ காணுமாறு செய்தார்‌. 

யாவரும்‌ “*அவ்வளப்பருந்‌ தன்மை வளப்பெருங்‌ காட்சியைக்‌ 
கண்டு வீயப்புற்றனர்‌. ஆயினும்‌, அரிஸ்ட்டாட்டிலின்‌ 
உண்மைகளைப்‌ பின்பற்றிய அம்மக்கள்‌ தம்‌ ௮கவிருள்‌ 

1.. Lens 2. Moon. 8. Jupiter. 
4. Saturn 5, Ring. 


6 புஇயது புனைந்‌,த அறிவியல்‌ ௮.றிஞர்கள்‌ 


நீங்காராகி, அக்காட்சிகள்‌ கண்ணாடி இல்லாதபோது 
கண்ணுக்குப்‌ புலப்படா திருந்தமையால்‌ கலீலியோ .. 
தங்களை ஏமாற்றுதற்‌ பொருட்டு ஏதோ சூழ்ச்சி 
செய்ததாகவே எண்ணினர்‌; ஆகவே, இவர்‌ கூறிய 
உண்மைகளைச்‌ சிறிதும்‌ நம்பாமல்‌ எள்ளி நகை 
யாடினர்‌. 
்‌... கலீலியோ தாம்‌ கண்ட. உண்மைகளைப்‌ பரப்‌ 
தற்‌ பொருட்டு உரோம்‌ நகரடைந்தார்‌. வானத்த 
லுள்ள வியத்தகு காட்சிகளை இவர்‌ காட்டக்கண்ட 
அந்நகர மக்கள்‌ பலரும்‌ வியப்படெய்‌ இனர்‌. ஆயினும்‌, 
கிறித்துவ மதக்‌ கோட்பாட்டின்படி இந்நிலவுலகே 
பிறவற்றினும்‌ நனி சிறந்ததென்றம்‌, இஃது அசை 
வற்றதென்றும்‌, வானில்‌ தோன்றும்‌ ஞாயிறு, திங்‌ 
கள்‌ முதலியன இப்பூவுலகைச்‌ சுற்றி வருகின்‌ றன என்‌ 13 
றும்‌ அம்மக்கள்‌ நம்பியிருந்தனர்‌. கலீலியோவோ 
ஞாயிறு பூமியைச்‌ சுற்றவில்லை என்றும்‌, பூமியும்‌ 
மற்றக்‌ கோள்களூமே பகலவன்‌ மண்டிலத்தைச் சுற்றி 
வருகின்‌ றனவென்றும்‌ கூறி அவ்வுண்மையை விளக்கிக்‌ 
காட்டினார்‌. கிறித்து சமயவா திகள்‌ கலீலியோவால்‌ 
கண்டு பிடிக்கப்பட்ட வானக்‌ காட்சிகளின்‌ உண்மை 
களை அறியாராகித்‌ தங்கள்‌ வேதத்திற்‌ கூறியுள்ள 
பூமியின்‌ பெருமைக்கே அழிவு நேர்ந்து விட்டதென 
நினைத்து இவற்றைக்‌ குறிக்கும்‌ புத்தகங்க மலட்டு] 
யும்‌ மக்கள்‌ படிக்கக்‌ கூடாதெனத்‌ தீயிலிட்டுக்‌ 
கொளுத்திவிட்டனர்‌. எனினும்‌, கலீலியோ தாம்‌ 
கண்டு பிடித்துக்‌ கூறியவை முற்றிலும்‌ உண்மை 
யென நிலைநாட்டினார்‌. நாட்டியும்‌ என்‌? இறைவன்‌ 
பேரருட்டிறத்தினால்‌ மக்கள்‌ பெற்றிருக்கும்‌ பகுத்‌ 
தறிவை நல்வழியிற்‌ பயன்படுத்திப்‌ புதுப்புனைவு 


“கலீலியோ 7 
களின்‌ உண்மையை அவர்கள்‌ உணரும்‌ வண்ணம்‌ 
இவர்‌ எத்துணை முயன்றும்‌ தமதெண்ணம்‌ வீணாய்ப்‌ 
போயினமைகண்டு கலீலியோ மனம்‌ உடைந்து இறு 
தியில்‌ உரோம்‌ நகரைவிட்டு அகன்றார்‌. 

இச்சமயத்தில்‌, கலீலியோவின்‌ ஆராய்ச்சிகளுக்கு 
டஸ்கனி! நாட்டுச்‌ சிற்றரசரின்‌ ஆதரவு கிடைத்தது. 
அவ்வரசனின்‌ வேண்டுகோளுக்ணெங்கி இவர்‌ தமது . 
உறைவிடமாகிய பிளாரன்சுக்குச்‌ சென்றார்‌. அரசன்‌ 
அதரவு பல்‌ அம்ஸி இவர்தம்‌ கொள்கைகள்‌ கிறித்‌ 
துவ மதக்கோட்பாட்டிற்கு முரண்பட்டிருந்தமையின்‌ 
இவருக்கு அளவிறந்த இன்னல்கள்‌ உண்டாயின. 
எனினும்‌ அவற்றிற்கிடையே, இவர்‌ பிளாரன்சி 
லேயே ஏழு ஆண்டுகள்வரை வான நூலாராய்ச்சியிற்‌ 


. காலங்கழித்து வரலானார்‌; அதன்‌ பயனாக அதுகாறும்‌ 


மக்கள்‌ கண்டிராத பல வியத்தகு செயல்களைக்‌ காட்டு 
வித்தார்‌; பல்வேறு புதிய கருவிகளையும்‌ கண்டுபிடித்‌ 
தார்‌. தெர்மாமீட்டர்‌ என்னும்‌ குடறி கருவியை 
யும்‌, காம்பஸ்‌ என்னும்‌ திசைய றி கருவியையும்‌ புதி 
தாக அமைத்தார்‌. திணிப்பொருள்களீன்‌ ஏணே 
(மையத்தை )க்‌* கண்டுபிடிக்கும்‌ நுட்பங்களை எடுத்‌ 
துக்‌ காட்டினார்‌. இவர்‌ கண்டு பீடித்த உண்மைகள்‌ 
பிற்காலத்தைய அறிவுநூல்‌ அராய்ச்சிகட்கும்‌, அவற்‌ 
றின்‌ வளர்ச்சிக்கும்‌ பற்றுக்கோடுகளாய்‌ அமைந்தன. ' 
_.. “கலீலியோ தமது அறுபதாம்‌ ஆண்டில்‌ மீண்டும்‌ 
உரோம்‌ நகருச்குச்சென்று புதிதாய்‌ முடி சூட்டப்‌ 
பெற்றிருந்த கிறித்துவப்‌ பெருங்குருவைக்‌” கண்டு 
தாம்‌ ஆய்ந்துணர்ந்து உண்மைகளை ஏற்றுக்கொள்ளு 
1. Tuscany. 2. Thermometer. 9. Compass, 
4. Centre of gravity of solids. 5. Pope. 


8 பு.தியது புனைந்‌,த அறிவியல்‌ அறிஞர்கள்‌ 


மாறு மிகவும்‌ வேண்டினார்‌. . அப்பெருங்குரு அதற்கு 

்‌. இணங்காவிடினும்‌, இவர்தம்‌ கருத்துக்களை ஒரு... 
நூலாக வெளியிடுமாறு கட்டளையிட்டருளினார்‌. ர 
அதற்கிணங்க, இவர்‌ பல்லாண்டுகளாய்த்‌ தாம்‌ அரும்‌ 
பாடு பட்டு ஆராய்ந்த நுட்பங்களைத்‌ தொகுத்து அறிவு 
நூல்‌! ஒன்று எழுதி வெளியிட்டார்‌. அதனைப்‌ 
படி.ததுப பார்த்த உரோம்‌ மக்களனைவரும்‌ கலீலி 
யோவின்‌ ஆராய்ச்சித்திறனைக்‌ கண்டு பேருவகை 
யடைந்தனர்‌. ஆனால்‌ ஒருசாரார்‌ கலீலியோ கிறித்‌ துவ 
சமயத்திற்கே பெரும்‌ தீங்கமைத்துவிட்டகாக முறை 
யிட்டனர்‌. இவ்வா றிருக்கையில்‌ திடுமென உரோம்‌ 
நாட்டு நீதிமன்றத்திலிருந்து ஓர்‌ ஆணை பிறந்தது. 
அதன்படி. அரசியல்‌. அதிகாரிகள்‌ கலீலியோவின்‌ 
நூல்கள்‌ கிறித்துவமதக்‌ கோட்பாட்டிற்குப்பொருத்த % 
மற்றவை யென்று கூறி, அவையனை த்தையும்‌ ஒன்று 
விடாமல்‌ தொகுத்து எடுத்து உரோம்‌ நகருக்கு. 
அனுப்பினர்‌. ஆங்குக்‌ கலீலியோ கூறிய உண்மைகள்‌ . 
கிறித்துவ மதக்‌ கோட்பாட்டிற்கு மாறானவை 
மென்று இவர்‌ குற்றம்‌”? சாட்டப்பட்டார்‌. வயது 
முதிர்ந்து நடக்கவும்‌ ஏலாதவராயிருந்த இவர்‌ நீதி 
மன்றத்திற்குத்‌ தூக்கிச்‌ செல்லப்பட்டார்‌. அங்குக்‌ 
குற்றஞ்‌ சாட்டியவாகள்‌ இவரை மண்டியிடச்‌ செய்து . 
பூமி சூரியனைச்‌ சுற்றி வருகிறதெனக்‌ தாம்‌ மந்‌ 
ரொருருமுறை நினைப்பதும்‌, சொல்வதும்‌ இல்லை 
யென வாக்களிக்கும்படி வற்புறுத்திக்‌ கேட்டனர்‌. 
இக்கட்டளையை மறுத்துரைக்கன்‌ தம்மைப்‌ பல. 
கொடுமைக்‌ குட்படுத்தித்‌ தம்‌ உயிரையும்‌ மாய்த்த 
ருப்பாராகலின்‌, வெளித்தோற்றத்திற்கு ஒருவாறு 

1. ‘Book. of Science. <2. Charge of heresy. | 


கலீலியோ 9 


ஓப்புக்கொண்டவர்‌ போல்‌ இவர்‌ ஈடித்துக்காட்டி, 
மண்டியிட்டு எழுவதன்‌ முன்‌, “எப்படியாயினும்‌ 
இவ்வுலகம்‌ அசைந்தே தீரும்‌,” எனக்‌ கூறினரெனின்‌, 
இவர்தம்‌ ஊக்கத்தை என்னென்று கூறுவது! 
உரோம்‌ அதிகாரிகள்‌ கலீலியோவுக்கு உயிர்ப்‌ பிச்சை 
யளித்து அவரை அரசியற்‌ கைஇயாக்கித்‌ தமதில்லத்‌ 
தில்‌ விட்டு அயலிடம்‌ செல்லாது தடுத்து விட்டனர்‌. 

இக்காலத்திற்றான்‌ ஆராய்ச்சி யுரைகள்‌ நிறைந்த 
பல அரிய நூல்கள்‌ இவரால்‌ இயற்றப்பட்டன. : 
கலீலியோ தமது வாழ்நாள்‌ முழுவதையும்‌ இயற்கைப்‌ 
பொருள்களின்‌ இயல்புகளை ஆராய்வ திலேயே செல 
விட்டுத்‌ தமது 78 ஆம்‌ ஆண்டில்‌ விண்ணுல கெய்தி 
னார்‌. இவர்‌ மறைந்த பின்னரே உலகிற்கு இவரது 
பெருமை தெரியலாயிற்று. பிளாரன்ஸ்‌ நகரத்து 
மாந்தர்‌ கூடி 8000 கிரவுன்‌ நாணயங்கள்‌ செலவிட்டுப்‌ 
பளிங்குக்கல்லால்‌ இவருக்குக்‌ கல்லறை யொன்றை 
அமைத்தனர்‌. இவருடைய நினைவின்‌ அறிகுறியாகச்‌ 
சிறந்த கட்டிடம்‌ ஓன்றும்‌ நிறுவப்பெற்றது. இத்‌ 
தாலி தேயத்தில்‌ கற்றோரனைவரும்‌ ஒருங்கு சேர்ந்து: 
கலீலியோவின்‌ திருவிழாவைக்‌ கொண்டாடினர்‌. உள்‌ 
ளத்தாற்‌ பொய்யா தொழுகிய கலீலியோ இவ்வாறு 
இற்றைக்கும்‌ உலகத்தார்‌ உள்ளத்து ளெல்லாம்‌ நிலை: 
பெற்றிருக்கின்றார்‌. 


௨. சர்‌ ஐசக்‌ நியூட்டன்‌ 
(Sir Isaac Newton 
(1042-1728) | 
சர்‌ ஐசக்‌ நியூட்டன்‌ என்னும்‌ பேரறிஞர்‌ ஆங்கில 
நாட்டில்‌ லிங்கன்ஜயர்‌! என்னுமிடத்தில்‌ 1042 ஆம்‌ 


அண்டிற்‌ பிறந்தார்‌. இவர்‌ 
நிலத்தின்‌ கவர்ச்சியை 
யும்‌? அதன்‌ நுட்பங்களை 
யும்‌ ஆராய்ந்து அறிந்தவர்‌; 
ஒளியின்‌ தன்மைகளையும்‌ 
நிறங்களின்‌ தத்துவங்களை 
யும்‌ உலகிற்கு உணர்த்தி 

்‌.. இவர்‌ கணிதநூல்‌ 
ஆராய்ச்சியில்‌ தமக்கு 
ஓப்பார்‌. எவருமின்றித்‌ 
திகழ்ந்தவராகலின்‌, . இக்‌ 
காலத்திலும்‌ கணக்கல்‌ 
வல்லவர்களை நியூட்டன்‌ 
என்னும்‌ புனைபெயரால்‌ 





சர்‌ ஐசக்‌ நியூட்டன்‌ 


அமைப்பது வழக்கமாக இருந்து வருகின்‌ றது. 
நியூட்டனுக்கு மூன்று அண்டுகள்‌ நிரம்புமுன்‌ தந்‌ 
தையார்‌ இறந்துபடவே, இவர்‌ கம்‌ அன்னையார்‌ மறு 
மணம்‌ செய்துகொண்டு வேறு இல்லத்திற்குப்‌ போய்‌ 
விட்டார்‌. இதனால்‌ நியூட்டன்‌ தம்முடைய பாட்டி 
யின்‌ பாதுகாப்பில்‌ இருக்கும்படி. நேர்ந்தது. இவரு 
டைய தாய்மாமன்‌ அயிஸ்கோ₹ என்பார்‌ கிறித்துவமத 
குருவாக வேலைபார்த்துவந்தார்‌; இவர்‌ ட ல 
மிகுந்த அன்பு பாராட்டி வந்தார்‌. 
1. Lincolnshire 2. Gravitation 3. Ayscough. 


சர்‌ ஐசக்‌ கியூட்டன்‌ உ. 


நியூட்டன்‌ கிரந்தாம்‌? என்னும்‌ இடத்திலுள்ள 
பள்ளிக்கூடத்தில்‌ கல்விபயின்று வந்தார்‌. சில ஆண்டு 
கள்‌ கழித்து இவருடைய சிறிய தந்தையும்‌ காலஞ்‌ 
சென்றுவிட்டமையால்‌ இவர்தம்‌ அன்னையார்‌ மற்றும்‌ 
மூன்று குழந்தைகளுடன்‌ வீடு திரும்பினார்‌. நியூட்டன்‌ 
அப்பிள்ளைகளிடம்‌ மிகுந்த அன்புடன்‌ பழகிவந்தார்‌. 
நியூட்டன்‌ இளமையிலேயே தம்‌ ஊருக்கு அருகி 
லிருந்த ஒரு காற்றுப்‌ பொறியை? மிகவும்‌ நுட்பமாய்‌ 
ஆராய்ந்து அதைப்போற்‌ சிறியதாகத்‌ தாமே ஒன்று 
அமைத்தார்‌; பின்‌, அதனுள்‌ ஓர்‌ எலியை அடைத்து 
அதன்‌ உருளையைச்‌ சுழலும்படி செய்தார்‌. இவர்‌ 
பெரிய நீர்க்கடிகாரம்‌” ஒன்றும்‌ செய்தார்‌. அ௮துகான்‌ 
கடி உயரம்‌ இருந்த து. கடிகாரத்தின்‌ முள்ளுடன்‌ ஒரு 
சிறிய மரப்பலகை இணைக்கப்பட்டிருந்தது. மரப்‌ 
பலகையின்மேல்‌ நீர்‌ சொட்டுவதால்‌ அப்பலகை 
நகர்ந்துஅதனாற்கடிகாரத்தின்‌ முள்‌ திருப்பப்பட்ட து. 
இதனைக்‌ கண்டோர்யாவரும்‌ நியூட்ட னுடைய அறிவு 
நுட்பத்தை விடந்து பாராட்டினர்‌. ரியூட்டன்‌ தம்‌ 
முடைய நண்பர்களுக்கு மெழுகினால்‌ விளக்குகள்‌ 
செய்து கொடுத்து அவர்களை மதிழ்விப்பார்‌. இவர்‌ 
சில வேளைகளில்‌ காற்றாடிகள்‌ செய்து அவற்றின்‌ 
. வால்களில்‌ விளக்குக்‌. கூண்டுகளைக்‌ கட்டி இரவிற்‌ 
' பறக்க விடுவார்‌. நாட்டுப்புறத்து மக்கள்‌ இவற்றை 
வால்‌ மீன்களென நினைத்து என்ன தீங்கு நேரிடுமோ 
என அஞ்சினர்‌. 
நியூட்டன்‌ தமது காலத்தைப்‌ புதிய விளையாட்‌ 
டுக்‌ கருவிகள்‌ அமைப்ப திலேயே செலவிட்டுவந்ததால்‌ 
பாடப்‌ புத்தகங்களை ஊன்றிப்படிக்க நேரமில்லாத 
1. Grantham. 2, Wind-mill. 8, Water-clock. 


12 புதியது புனைந்த அறிவியில்‌: அறிஞாகள்‌ 


போயிற்று. அதனால்‌ இவர்‌ தமது வகுப்பீல்‌ கடைசி 
மாணவராகவே இருந்தார்‌. ஓருகாள்‌ தமக்கு 
மேலுள்ள பையன்‌ ஒருவன்‌ தம்மைக்‌ காலா லுதைக்‌ 
கவே, இவர்‌ சிறிதும்‌ பொறுக்க லாற்றாது அவனை 
மற்போருக்கு அழைத்தார்‌. அங்ஙனமே அவன்‌ 
மனமியைய இருவரும்‌ சண்டையீட்ட நில்‌ அண்டிற்‌ 
குறைந்திருந்த நியூட்டனே வெற்றி பெற்றார்‌. 
இதற்குப்பின்‌ படிப்பிலும்‌ அப்பையனைத்‌ தோற்‌ 
கடிக்க இவர்‌ உறுதி செய்துகொண்டு தம்‌ விடா 
முயற்சியால்‌ வெகு விரைவில்‌ வ முதல்‌ 
மாணாக்கராக விளங்கினார்‌. | 

அண்டுகள்‌ சில கழிந்ததும்‌, இவர்தம்‌ அன்னை 
யார்‌ உதவிக்கு ஆள்‌ இல்லாததால்‌ இவரைப்‌ பள்ளிக்‌ 
கனுப்பாது நிறுத்தியதுமின்றி வீட்டு அலுவல்களைப்‌ 
பார்க்கும்படியும்‌ ஏற்பாடு செய்தார்‌. தானியம்‌ 
முதலியவற்றை விற்பதற்கும்‌ வீட்டிற்கு வேண்டிய 
சாமான்களை வாங்குவதற்கும்‌ இவருடைய அன்னை 
நியூட்டன்‌. ஒரு வேலையாளுடன்‌ சந்தைக்கு 
அனுப்புவது வழக்கம்‌. நியூட்டனோ அவ்‌ அலுவல்‌ 
களை வேலையாளிடமே ஒப்புவித்துவிட்டு வேலி 
யோரங்களில்‌ உட்கார்ந்து புத்தகங்களைப்‌ படிப்பார்‌. 
ஒருநாள்‌ இவர்‌ வேலியோரத்தில்‌ அமர்ந்து கணித . 
நூலொன்றை ஆராய்ந்‌ து கொண்டிருப்பதை ' 
இவருடைய. மாமன்‌ கண்டார்‌. உடனே அவர்‌ ்‌ 
நியூட்டனுக்குக்‌ கல்வியில்‌ இருக்கும்‌ ஆர்வத்தை * 
அன்னையாரிடம்‌ தெரிவித்து இவரை மீண்டும்‌ கல்விச்‌ 
சாலைக்கு அனுப்பும்படி வற்புறுத்தினார்‌. அங்ஙனமே 
இவர்‌ கிரந்தாம்‌ ட அடத ட்ட அனுப்ப 
பட்டார்‌. 


சர்‌ ஐசக்‌. நியூட்டன்‌ தத 


நியூட்டனுக்குச்‌ சித்திரம்‌ எழுதுவதில்‌ மிகுந்த 
விருப்பம்‌ உண்டு. இவர்‌ எப்பொழுதும்‌. அறிவீயல்‌ 
ஆராய்ச்சி செய்துகொண்டே இருப்பார்‌. சிறு பிள்ளை 
யாக இருக்கும்போதே உலோகங்களை எளிதில்‌ உருக்‌ 
கும்‌ வழிகளையும்‌, உடைந்துபோன கண்ணாடிகளை 
ஓட்டவைக்கும்‌ தந்திரங்களையும்‌ இவர்‌ கண்டுபிடித்‌ 
தார்‌. இவர்‌ 1661 ஆம்‌ ஆண்டில்‌ டிரினிட்டி” பல்கலைக்‌ 
கழகத்திற்‌ சேர்ந்தார்‌. மிகவும்‌ ஏழ்மை நிலையில்‌ 
இருந்ததால்‌ கலாசாலையில்‌ மாணவர்களுக்கு உணவு 
ப்ரிமாறும்‌ வேலையை இவர்‌ ஏற்றுக்கொண்டார்‌. 
இதனால்‌ இவருக்கு உணவு இலவசமா கக்‌ தடைத்த து. 
மாணவராக இருக்கும்பொழுதே இவர்‌ ஓலியலைகளைப்‌ 
பற்றி ஆராய்ச்சி. செய்துவந்தார்‌. அக்காலத்தில்‌ 
இலண்டன்‌ நகரில்‌ ப்ளேக்‌ என்னும்‌ கொள்ளை நோய்‌ 
பரவத்தொடங்கினதால்‌ நியூட்டன்‌ வீடு . திரும்ப 
ேரிட்டது. 

இவர்‌ 1064.ஆம்‌ ஆண்டில்‌ வானநூல்‌ ஆராய்ச்சி 
யில்‌ தமது எண்ணத்தைச்‌ செலுத்தினார்‌ ; இரவில்‌ 
நெடுநேரம்வரை வானத்தை நோக்கி ஆராய்ந்து வர 
லானார்‌; மிகவும்‌ நுட்பமாக ஆராய்ச்சி செய்து 
முடிவில்‌ தாமே ஒரு தொலைநோக்காடி 8 செய்தார்‌. 
அது கலீலியோவீன்‌ கண்ணாடியைவிட ஆற்றல்‌ நிறைந்த 
. தாக இருந்தது; வியாழமண்டலத்தைச்‌. சோ திக்க 
. இவருக்கு அது பெரிதும்‌ உதவியா யிருந்தது. 
மரத்தில்‌ பழங்கள்‌ பழுத்தவுட்ன்‌ அவை ஏன்‌ 
நிலத்தில்‌ வந்து விழவேண்டுமென்றும்‌, அவை ஏன்‌ 
வானத்தை நோக்கிக்‌ கிளம்பக்கூடாது என்றும்‌ சில 
ஐயங்கள்‌ நியூட்டனுக்குத்‌ தோன்றின. அன்றியும்‌, 
1. Trinity. 2. Plague. 8. Reflecting Telescope, 


14 புதியது புனைந்த அறிவியல்‌ அறிஞர்கள்‌ 


வானத்தில்‌ ஒரு கல்லை வீட்டு எறிந்தால்‌ அது மேலும்‌ 
மேலும்‌ உயரத்திலேயே போய்க்கொண்டு இருக்கா . 
மல்‌ மீண்டும்‌ ஏன்‌ நிலத்திலேயே வந்து விழுகின்ற அ 
என்பதும்‌ விளங்காமலேயே இருந்து வந்தது. 
எனவே, இவற்றைக்‌ குறித்துப்‌ பலவகைகளில்‌ 
ஆராய்ந்தார்‌ ; முடிவில்‌ நிலமும்‌ நாம்‌ காணும்‌ ஏனைய 
பொருள்களும்‌ ஒன்றை யொன்று தம்பால்‌ இழுக்‌ 
இன்றன வென்றும்‌, கல்லையும்‌, பழங்களையும்‌ ஏனைய 
பொருள்களையும்விட நிலம்‌ பன்மடங்கு பெரிதாகை 
யால்‌ அவற்றைத்‌ தன்னிடம்‌ அஃது இழுத்துக்கொள் 
ன்றது என்றும்‌ இவர்‌ கண்டுணர்ந்தார்‌. திங்கள்‌ 
அதன்‌ பாதையைவீட்டு அகலாமல்‌ இருப்பதும்‌ நிலத்‌ 
இன்‌ கவர்ச்சியினால்தான்‌ என்று நியூட்டனுக்குப்‌ 
புலப்பட்ட து. திங்கள்‌ ஏன்‌ நிலத்தைச்‌ சுற்றிவருகின்‌ 
றது? இங்ஙனமே ஏனைய கோள்களும்‌ நிலை பிறழா 
மல்‌ ஒன்றையொன்று எதனால்‌ வட்ட மிடுகன்றன?£ 
அவை ஏன்‌ நேராக ஓடிப்போவதில்லை ? நிலத்தின்‌ 
கவர்ச்சியினாலேயே ! ஒரு கல்லைக்‌ கயிற்றினால்‌ கட்டிச்‌ 
சுமற்றுவதாக வைத்துக்‌ கொள்வோம்‌. கயிறு உறுதி 
யாக இருக்கும்வரை கல்‌ சுற்றிச்‌ சுற்றி வட்டமிடுகின்‌ 
றது. கயிறு அறுந்தவுடன்‌ கல்‌ எங்கேயோ போய்‌ 
விழுகின்றது. நியூட்டன்‌ தாம்‌ கண்டுபிடித்த வைய 
கத்தின்‌ கவர்ச்சியை மேலே கூறிய கயிற்றின்‌ இழுக்‌ 
கும்‌ ஆற்றலுக்கு ஒப்பிடுகன்றார்‌. இக்‌ கவர்ச்சி 
யின்றேல்‌ திங்கள்‌ பூமியைச்‌ சுற்றி வட்டமிடாமல்‌ 
ஏனைய சகொண்வுனைகழி மோதிக்‌ கொள்ளும்படி 
நேரிடும்‌. 

இவையுமன்‌ றி ரம்பன்‌ படைப்பின்‌ மற்றொரு 
வியத்தகு தோற்றத்தையும்‌ உலகிற்கு விளக்கிக்‌ 





சர்‌ ஐசக்‌ கியூட்டன 1b 


காட்டினார்‌. இவர்‌ கதிரவன்‌ ஒளியைச்‌ சிறு வாயி 
லொன்றின்‌ வழியாக இருட்டறையினுட்‌ கொண்டு 
வந்து :முப்பட்டைக்‌ கண்ணாடி யொன்றின்மேற்‌ 
பாயும்படி செய்தார்‌. அக்‌ கண்ணாடியை ஊடுருவிச்‌ 
சென்ற வெண்ணிறவொள்‌ கண்ணாடியை வீட்டு 
அகன்‌ றவுடன்‌ வானவில்லைப்‌ போன்று பல்வேறு 
நிறங்களுடன்‌ எதிரிலுள்ள சுவரில்‌ விழுந்தது, அது 
வரை எவரும்‌ அறியாத இரந்நுட்பத்தை நியூட்டன்‌ 
தமது ஆராய்ச்சியினால்‌ விளக்கிக்‌ காட்டினார்‌. கதிர 
வன்‌ ஓளி வெண்மையாகத்‌ தோன்றினாலும்‌ உண்மை 
யில்‌ அது பல திறப்பட்ட நிறங்களால்‌ ஆக்கப்‌ 
பட்டது என்றும்‌, நிறவொளிக்‌ கதிர்கள்‌ ஒவ்வொன்‌ 
றும்‌ வெவ்வேறு தன்மைகள்‌ உடையன என்றும்‌, 
அவற்றின்‌ ஆற்றல்கள்‌ ஒன்றிற்கொன்று மாறு படு 
இன்றன என்றும்‌ இவர்‌ கண்டு பிடித்தார்‌. நியூட்டன்‌ 
விளக்கிக்‌ காட்டிம இள்வொளிநிரல்‌? ஓளி ஆராய்ச்சிக்கே 
அடிப்படையானது. நம்‌ கண்ணுக்குப்‌ புலப்படும்‌ 
இச்சிறிய நிறக்கூட்டம்‌ ஒரு பெரிய நிறக்கூட்டத்தின்‌ 
சிறு பகுதியே என்பதும்‌, அதன்‌ இரண்டு முனைகளி 
லும்‌ கண்ணுக்கு எட்டாத ஒளிக்கதிர்கள்‌ இருக்கின்‌ 
றன என்பதும்‌, பிற்கால ஆராய்ச்சியாளர்களால்‌ 
கண்டுபிடிக்கப்‌ பெற்றுள்ளன. நம்‌ கண்ணுக்குத்‌ 
தெரியும்‌ நிறக்கூட்டம்‌ சிவப்பு முதல்‌ நீலம்‌ வரை ஏழு: 
நிறங்களால்‌ ஆக்கப்பட்டி ருக்கின்‌ றது. சிவப்பு ஓளிக்கு 
மேலும்‌, நீலவொளிக்குக்‌ கீழும்‌ ஆற்றல்‌ மிகுந்த ஒளிக்‌ 
கதிர்கள்‌ இருக்கின்றன.” இவ்‌ வொளிக்கதீர்கள்‌ 
கம்பியில்லாத்‌ சந்தி முதலிய அரிய கருவிகளை இயக்கு 
1.. Prism. 2. Spectrum. 
‘3. Infra-Red Rays and Ultra-Violet or X-Rays. ர்‌ 


26 புதியது புனைந்து அறிவியல்‌ அறிஞர்கள்‌ 


வதற்கும்‌, பனியால்‌ மூடப்பெற்ற இடங்களைப்‌ படம்‌ 
பிடிப்பதற்கும்‌ பல்வேறு நோய்களைப்‌ போக்குவதற் 
கும்‌, உடம்பிற்குள்‌ முறிந்தபோன எலும்புகளைப்‌ 
படம்‌ பிடித்து ஓட்டவைப்பதற்கும்‌ உதவுகின்‌ றன, 
மேலும்‌ இவை கல்‌, மரம்‌ தசை ஆகிய எல்லாத்‌ திண்‌ 
பொருள்களையும்‌ தங்கு தடையின்றி ஊடுருவிச்‌ செல்‌ 
கின்றன. ஒளிக்கதிர்களின்‌ அரிய தன்மைகளைக்‌ 
கண்டு பிடிப்பதற்கு நியூட்டனுடைய நிறக்கூட்ட 
உண்மையே வழிகாட்டியாக இருந்தது. 

1668 ஆம்‌ ஆண்டில்‌ நியூட்டன்‌ எம்‌. ஏ. பட்டம்‌ 
பெற்றார்‌. பின்‌, கேம்பிரிட்ஜ்‌” பல்கலைக்‌ கழகத்தில்‌ 
இவர்‌ ஒர்‌ உறுப்பினராகத்‌ தெரிந்கெடுக்கப்பெற்றார்‌. 
அடுத்த ஆண்டில்‌ டாக்டர்‌ பேரோ? என்பவரின்‌ உதவி 
யால்‌ இவர்‌ கேம்பிரிட்ஜ்‌ பல்கலைக்‌ கழகத்தின்‌ கணித 
நூற்‌ பேராசிரியராக அமர்ந்தார்‌. 1672ஆம்‌ ஆண்டில்‌ 
இவர்‌ அரசர்‌ கழகத்தின்‌ உறுப்பினராகவுந்‌ தேர்ந்‌ 
கெடுக்கப்‌ பெற்றார்‌. ஒளியின்‌ நன்மைகளைப்‌ பற்றியும்‌, 
வானத்தின்‌ நிறத்தைப்‌ பற்றியும்‌, ஓலி யலைகளின்‌ 
போக்கைப்பற்றியும்‌, கடல்‌ அலைகளின்‌ தோற்றத்‌ 
தைப்‌ பற்றியும்‌, விண்மீன்களின்‌ தோற்றங்களைப்‌ 
பற்றியும்‌ இவர்‌ ஆராய்ச்சி செய்து வந்தார்‌. நெடு 
நாட்களாய்த்‌ தாம்‌ ஆராய்ந்து அறிந்த உண்மைகளை 
பிரின்ஸிப்பியா? என்னும்‌ நூலில்‌ இவர்‌ வெளியிட்டார்‌, 


1688ஆம்‌ ஆண்டில்‌ பாராளுமன்றத்தில்‌* இவர்‌ ஒர்‌ 


உறுப்பினராகத்‌ தேர்ந்துகொள்ளப்பெற்றார்‌, 
இவர்‌ தமது வாழ்நாள்‌ முழுவதையும்‌ அறிவி 
யல்‌ ஆராய்ச்சியிலேயே கழிப்பதென உறுதி செய்து 


1. Cambridge. 2. Dr. Barrow. 3. ‘Principia. 
4. Parliament. 





னி 


சா ஐசக்‌ நியூட்டன்‌ 17 


கொண்டார்‌. கண்களின்‌ அமைப்பைப்‌ பற்றியும்‌ 

_ அவற்றின்‌ ஓளி மாறுபடுந்‌ தன்மைகளைப்‌ பற்றியும்‌ 

ட்‌ இவர்‌ ஆராய்ச்சி செய்தார்‌. உலோகங்களின்‌ உருகும்‌ 
தன்மையைப்‌ பற்றியும்‌ இவர்‌ ஆராய்ந்தார்‌. இவ்‌ 
வாறு தாம்‌ கண்டறிந்த உண்மைகளை மெல்லாம்‌ 
அவ்வப்போது தமது கைப்பட எழுதிவைத்து 
அவற்றை இவர்‌ அச்சிட எண்ணியிருந்தார்‌. ஒருநாள்‌ 
இவர்‌ இல்லாத வேளையில்‌, இவருடைய நாய்‌ எரியும்‌ 
மெழுகுவத்தியை அத்தாள்களின்மேல்‌ இடறித்‌ 
தள்ளிவிட்டது. இதனால்‌ அவற்றிற்‌ பெரும்பகுதி இக்‌ 
கிரையாயிற்று. நியூட்டன்‌ வீட்டிற்குத்‌ திரும்பி வந்‌ 
தீதும்‌ ஈடந்ததைக்‌ கண்டு ஆருத்‌ துயறுற்றார்‌, ஆயி 
னும்‌, இவர்‌ உயிர்களிட த்தில்‌ மிகுந்த. அன்புடையவ 

ஈ. ராகவின்‌ நாய்க்கு ஒரு தீங்கும்‌ செய்யக்‌ கரு இனாரில்லை. 
பொறுமையுடன்‌ பல. ஆய்வுகளை மீண்டும்‌ செய்‌ து 
பார்த்துப்‌ பன்னிரண்டு ஆண்டுகளுக்குப்‌ பின்‌ இவர்‌ 
அந்நூலை அச்சிட்டு வெளியிட்டார்‌. இவ்வாறு இவர்‌ 
மிகவும்‌ வருந்தி உமைத்ததால்‌ இவரது உடல்நலம்‌ 
குன்‌ றிய து. 


1695 ஆம்‌ ஆண்டில்‌ நியூட்டனுக்கு நாணயச்‌ 
சாலையின்‌ மேற்பார்வையாளர்‌1 வேலை கிடைத்தது. 
இவ்வேலையில்‌ நியூட்டன்‌ ஆண்டு ஒன்றுக்கு ஐந்நூறு 

்‌ பவுன்‌ சம்பளம்‌ பெற்றுவந்தார்‌. பின்னர்‌ நான்கு 
ஆண்டுகளுக்குள்‌ ஆயிரத்து ஐந்நூறு பவுன்‌ சம்பளத்‌ 
“ தில்‌ நாணயச்சாலைத்‌ தலைவராக அமர்த்தப்‌ பெற்றார்‌. 
அக்காலத்தில்‌ ஆங்கில நாட்டில்‌ கள்ள நாணயங்கள்‌ 
மிகுதியாய்‌ வழங்கி வந்தன. நியூட்டனின்‌ முயற்சி 
1, Warden of the mint. es க 
பப அ2 A 


18 புதியது புனைந்த அறிவியல்‌ அறிஞர்கள்‌ 


யால்‌ இவ்வழக்கத்தை ஓடுக்குவதற்குச்‌ சட்டம்‌ ஏற்‌ 
படுத்தப்பட்ட து. காணயங்களும்‌ அரசாங்கத்தாரால்‌. 
புதிய முறையில்‌ செய்யப்பட்டன. நியூட்டன்‌ நாணய 
முறிகளுக்கு!நீர்க்குறி? இடுவதையும்‌, உலோகங்களை 
எளிதில்‌ உருக்கும்‌ நுட்பங்களையும்‌ கண்டுபிடித்தார்‌. 
இவர்‌ ஆராய்ச்சியில்‌ ஈடுபடும்போது பல எண்‌ 
ணங்களில்‌ ஆழ்ந்திருப்பார்‌. ஆதலின்‌ சில வேளைகளில்‌ 
தம்மையே மறந்துவீடுவார்‌. ஒருநாள்‌ நியூட்டன்‌ 
தமது குதிரையின்‌ கடிவாளத்தைப்‌ பற்றிக்கொண்டு 
ஒரு குன்றின்மேல்‌ ஏறிப்‌ போய்க்கொண்டிருந்தார்‌. 
ஏதோ பல நினைவுகளில்‌ ஆழ்ந்த வண்ணம்‌ இவர்‌ 
போய்க்கொண் டிருக்கும்பொழுது குதிரை நழுவிப்‌ 
போய்‌ விட்டது. இவர்‌ குதிரை போனது தெரி. 
யாமல்‌ நெடுந்சிதொாலைவரை கடிவாளத்தை மட்‌ 
டிலும்‌ கையிற்‌ பிடித்துக்கொண்டே நடந்து சென்‌ 
முர்‌. முடிவில்‌ குதிரைமேல்‌ ஏறிச்‌ செல்லலாமென 
எண்ணிப்‌ பார்த்தபோதுதான்‌ அது நழுவிப்‌ போயி 
ருந்ததை இவர்‌ உணர்ந்தார்‌. மற்றொரு நாள்‌ இவர்‌ 
முட்டை சமைக்கத்‌ தொடங்கியபொழுது தமது 
கருத்து வேறொன்றைப்‌ பற்றியிருந்தமையால்‌ முட்‌ 
டைக்கு மாறாகத்‌ தமது சிறிய கடிகாரத்தை உலையி 
லிட்டாரென்பர்‌. இவர்‌ பல இரவுகளில்‌ படுக்கை 
யி3லயேயிருந்து உறக்கமின்றிப்‌ பல்வேறு எண்‌. 
ணங்களில்‌ ஆழ்ந்திருப்பார்‌. ட்‌ 
இவர்‌ 1699 ஆம்‌ ஆண்டில்‌ ஆங்கிலப்‌ பஞ்சாங்கத்‌ \ 
தைத்‌ திருத்தியமைத்தார்‌; அடுத்த ஆண்டில்‌ இவர்‌ 
மாலுமிகளுக்கு. இன்றியமையாததான அளவைக்‌ 
கருவி3 ஓன்றைக்‌ கண்டுபிடித்தார்‌. 1703 ஆம்‌ அண்‌ 
7) Currency notes. 2. Water-mark. 3, Sextant, 


| 


be 


சர்‌ ஐசக்‌ நியூட்டன்‌ 19 


டில்‌ இவர்‌ அரசர்‌ கலைக்கழக* த்தின்‌ தலைவராகத்‌ 
தேர்ந்தெடுக்கட்பட்டார்‌. அரசாங்கமும்‌ இவருக்குச்‌ 
திறந்த பட்டங்களை வழங்கிற்று. நியூட்டனுக்குப்‌ 
பெருஞ்‌ செல்வம்‌ பெருகலாயிறறு. இவர்‌ தமது 
செல்வமனைத்தையும்‌ பிறருக்கு ஈன்மை செய்வது 
லேயே செலவிட்டார்‌. 

நியூட்டன்‌ இறைவனிடத்து இடையறாத அன்பு 
பண்டு ஓழுகுபவர்‌. இவர்‌ இயற்றிய நூல்களில்‌ இறை 
வன்றன்‌ முழுமுதற்றன்மையும்‌, அளவிலாற்றலை 


யும்‌ வற்புறுத்திப்‌ பலவிடங்களிற்‌ கூறியிருக்கின்றார்‌. 


உலகிற்‌ காணும்‌ விந்தைகள்‌ அனைத்தும்‌ எம்பெருமா 
னது “அலகிலா வினையாட்டே.” ஆகும்‌ என்னும்‌ முழு 
ஈம்பிக்கைகொண்டவர்‌ இவர்‌. இதனாலேயே இவர்‌ 


“இளகிய மனமும்‌ மிகுந்த பணிவும்‌ உடையவராயிருக்‌ 


தார்‌. “கற்றது கைம்மண்ணளவு கல்லாதது உல 
களவு” என்னும்‌ உண்மையைத்‌ தமக்குத்தாமே 
இவர்‌ அடிக்கடி நினைவூட்டிக்‌ கொள்வார்‌. ஆண்டு 
முதிர்ந்த பின்னரும்‌ இவர்‌ அரசர்‌ கழகத்திற்குச்‌ 
சென்று ஆங்கு நடக்கும்‌ அறிவியல்‌ ஆராய்ச்சிகளிற்‌ 
கலந்துகொள்ளத்‌ தவறுவதில்லை. 

நியூட்டன்‌ 1727 ஆம்‌ ஆண்டு தமது 65 அவது 
அகவையில்‌ இறைவனடி சேர்ந்தார்‌. இவரது உடல்‌ 
அரச குடும்பத்தினர்க்கும்‌ ஏனைய பெருமக்களுக்கும்‌ 
உரிய வெஸ்ட்மின்ஸ்டர்‌ திருமடத்தில்‌? அடக்கம்‌ செய்யப்‌ 
LH 

“வெள்ளத்‌ தனைய மலர்நீட்டம்‌ மாந்தர்தம்‌ 
உள்ளத்‌ தனைய துயர்வு.'” | 


1. Royal Academy. 2. Westminster Abbey. . 


௩. சர்‌. ரிச்சார்டு ஆர்க்ரைட்‌ 
(Sir Richard Arkwright) ns 
1782—1798 


ரிச்சார்டு ஆர்க்ரைட்‌ என்னும்‌ இப்பேரறிஞர்‌ . 
நூல்‌ நூற்கும்‌ பொறியைப்‌ (இயந்திரத்தைப்‌) புதி 
ச்‌ ரத்த எ உலகிற்கு உதவியவர்‌. இவர்‌ 
மிக்க எளிய நிலையிலிருந்து 
பொறுமையினாலும்‌ விடா 
முயற்சியினாலும்‌ உயர்ந்த 
நிலையை யடைந்தவர்‌. 1782 
ஆம்‌ ஆண்டு டிசம்பர்த்‌. இங்‌ 
கள்‌ 28ஆம்‌ நாள்‌ அங்கில. 
நாட்டுப்‌ பிரெஸ்டன்‌! நகரில்‌... 
இவர்‌ பிறந்தார்‌. இவர்தம்‌. 
பெற்றோர்‌. வறுமை மிக்கவ 
ராதலால்‌ இவருக்குக்‌ கல்‌ 
வீப்பயிற்சி யளிப்பதற்குப்‌ 
போதிய பொருளில்லாது 

சர்‌ ரிச்சார்டு ஆர்ச்ரைட்‌ வருந்தினர்‌. ரிச்சார்டுக்கு 
உடன்பிறந்தார்‌ பதின்மூவர்‌ இருந்தனர்‌. ₹சிற்றுயிர்க்‌ 
 கற்றதுணை”'! கல்வியினும்‌ வேறில்லை யென்பதை.. 
நன்குணர்ந்த. ரிச்சார்டு முதலிலிருந்தே கல்வி கற்ற \ 
வில்‌ மிக்க ஆர்வமுடையவராக இருந்தார்‌. | 


ந்‌ 





இவர்‌ தம்‌ பதின்மூன்றாம்‌ ஆண்டிலேயே ஒரு. 
காவிதனிடம்‌ வேலைக்கமர்ந்து பொருள்‌ தேட நேர்ந்‌ 
தது. ஆயினும்‌, தம்‌ ஓழிவு நேரங்களை நூல்கள்‌ படிப்‌ 
வவ்விய ப ம்ப உட னம்‌ ப்ட்‌ 


ட ஏறறுனிகாரானாரனகளாகை 


சர்‌ ரிச்சார்டு ஆர்கரைட்‌ 21 


யதிலும்‌ அறிவியல்‌ ஆராய்ச்சிகள்‌ செய்வதி லுங்‌ 


கழித்து வந்தார்‌. பகலில்‌ ஓய்வு இல்லாமையினா£ல 


இவர்‌ இரவில்‌ நீண்ட நேரம்வரை நூல்கள்‌ பயில்வதி 
லும்‌ புதுக்‌ கருவிகள்‌ அமைப்பதிலும்‌ முயற்சி 
யெடுத்துவந்தார்‌. கப்‌ 
சின்னாட்கழித்துத்‌ தாமே போல்ட்டன்‌* என்னும்‌ 
நகரில்‌ ஒரு கடைவைத்துச்‌ சிரைத்தற்‌ றொழிலைச்‌ 
செய்து வந்தார்‌. கடை மிகச்‌ சிறிய ஒரு நிலவறைக்‌ 
குள்‌ இருந்தது. ரிச்சார்டு வருவாய்‌ மிகுதியில்லா து 
பசிப்பிணியால்‌ வாடினார்‌; ஆகவே, முடிவெட்டு 
வதற்கு எற்பட்ட இரண்டு பென்சை இவர்‌ ஒரு 
பென்னியாகக்‌ குறைத்தார்‌. இதனால்‌ மக்கள்‌ திரள்‌ 
திரளாய்‌ இவரது கடைக்கே வரலாயினர்‌. இதனைக்‌ 
கண்ட ஏனைய கடைக்காரர்கள்‌ தங்கள து கூலியை 
யும்‌ ஒரு பென்னியாகக்‌ குறைக்கத்‌ தொடங்கவே 
மீண்டும்‌ ரிச்சார்டுக்கு வருவாய்‌ குன்றிற்று. ஆயினும்‌ 
இவர்‌ ஊக்கத்தைக்‌ கைவிடாது தாம்‌ அரைப்‌ 
பென்னிக்குச்‌. சிரைப்பதாக விளம்பரஞ்‌ செய்தார்‌. 
இதனால்‌ மக்களனைவரும்‌ இவரது கடைக்கே வந்து 
குவிந்தனர்‌. இவ்வழியாக இவர்‌ சிறிது பொருள்‌ 
கூடப்பெற்றார்‌. ஆதலால்‌, நிலவறைக்‌ குள்ளிருந்த 
தமது கடையை நல்லதோர்‌ இடத்திற்கு. இவர்‌ 


மாற்றிக்‌ கொண்டார்‌. 


ak 


அக்காலத்து மக்கள்‌ செயற்கைக்‌. கூந்தல்களை 
வாங்கித்‌ தம்மை அழகுபடுத்திக்கொள்வ.து வழக்கம்‌. 
ரிச்சார்டு பலவிடங்களிலும்‌ அலைந்து கூந்தல்களை . 
விலைக்கு வாங்கித்‌ தம்‌ மனைவியின்‌ உதவியால்‌ அவற்‌ 
றிற்குச்‌ சாயம்‌ ஏற்றிக்‌ கூடுதல்‌ விலைக்கு வீற்றுப்‌ 
1. Polton. ? 


22 புதியது புனைம்‌,த: அறிவியல்‌ அறிஞர்கள்‌ 


பொருள்‌ ஈட்டிவந்தார்‌. ஆயினும்‌ செயற்கைக்‌ கூந்த 
லணியும்‌ வழக்கம்‌ நாளடைவில்‌ ஓழிந்துபடவே, ரிச்‌ 
சார்டு: வயிற்றுப்‌ பிழைப்புக்கு வேறு வழிதேட x 
வேண்டுவ தாயிற்று. இவருக்கு இளம்‌ வயதிலிருந்தே 
பொறிகள்‌ இயங்குவதைக்‌ காண்பதிலும்‌ அவற்றை 
ஆராய்வதிலும்‌ விருப்பம்‌ மிகுதி. போல்ட்டன்‌ நகரத்‌ 
தில்‌ பருத்தி விளைவு மிகுதியாக இருந்தது ; அவ்வூரில்‌ 
அண்மக்களும்‌ பெண்மக்களும்‌ நூல்‌ நூற்றலையே 
தொழிலாகக்‌ கொண்டிருந்தனர்‌; கையால்‌ நூல்‌ நூற்‌ 
பதைவிட்டுப்‌ பொறியின்‌ உதவியால்‌ நூல்‌ நூற்றால்‌ 
மிகுந்த நலம்‌ பெறலாம்‌ என ரிச்சார்டு எண்ணினார்‌. 
அகவே, அத்தகைய பொறி ஒன்றைக்‌ கண்டுபிடிக்க 
வேண்டுமென முயற்சி செய்யலானார்‌. இவரது வறு. 
மையே இம்முயற்சிக்குத்‌ தூண்டுகோலாயிற்று. \= 
ரிச்சார்டு தம்‌ கையிலிருந்த சிறுதொகைப்பொரு 
ளையும்‌ இம்‌ முயற்சியின்‌ பொருட்டுச்‌ செலவு செய்து 
வீட்டு வறுமையின்‌ கொடுமையால்‌ மிக வரும்‌ தினார்‌. 
இவர்தம்‌ மனைவியார்‌ இவர்‌ மனத்தை எவ்வாறாயினும்‌ 
பழைய கெரழிலில்‌. திருப்பிவிட எண்ணினார்‌ ; இவர்‌ 
அரும்பாடுபட்டுச்‌ செய்துவைத்திருந்த கருவிகள்‌ 
அனை த்தையும்‌ இதுகருதி, அவ்‌ வம்மையார்‌ உடைத்‌ 
தெறிந்துவிட்டார்‌. ஆயினும்‌, இவர்‌ சிறிதும்‌ ஊக்கங்‌ 
குன்றாது அவற்றை மீண்டும்‌ செய்து முடித்தார்‌. அக்‌. 
கருவிகள்‌ உருளைகளின்‌ உதவிகொண்டு இயங்குமாறு 7 
செய்யப்பட்டிருந்தன. உள்ளூரில்‌ பொறிவலாளர்‌ 
சிலரிடம்‌ தாம்‌ செய்து வைத்திருந்த நூல்‌ நூற்கும்‌ 
பொறியைக்‌ காண்பித்து அதைப்போன்ற பெரிய 
பொறிகளை அமைப்பதற்கான உதவியைச்‌ செய்யு 


மாறு இவர்‌ வேண்டினார்‌. ஆனால்‌ இவருடைய ஏழ்‌ 


படை 


சர்‌ ரிச்சார்டு ஆர்க்ரைட்‌ 23 


மையான நிலைமையையும்‌ இழிந்த ஆடைகளையுங்‌. 
கண்ட எவரும்‌ இவருக்கு உதவிபுரிய முன்வரவில்லை. 
“நன்குணர்ந்து சொல்லினும்‌ ஈல்கூர்ந்தார்‌ சொற்‌ 
களை” யாரே பொருட்படுத்துவார்‌ £ அதனால்‌ இவர்‌ 
மனமுடைந்து தமது சொந்த ஊராகிய பிரெஸ்ட 
னுக்குத்‌ திரும்பிச்‌ சென்றார்‌ ; ஆங்கு, உடுப்பதற்கும்‌ 
உண்பதற்கும்‌ வழியின்றி மிக வருந்தினார்‌. இவ்‌ 
வா றிருக்கையில்‌ நற்காலமாய்‌ ஸ்மால்‌! என்பாரது 
ஆதரவு இவருக்குக்‌ கடைத்த அ. 
அக்காலத்தில்‌ தொழிலாளர்கள்‌ பொறிகளைக்‌ 
கொண்டு வேலை செய்வதை மிகவும்‌ வெறுத்து வந்த 
னர்‌. பொறிகளே எல்லா வேலைகளையும்‌ செய்வ தனால்‌ 
தொழிலாளர்கள்‌ தங்களுக்கு வேலை இல்லா து போய்‌ 
௨ விடுமென்று அஞ்சினர்‌. ஒரு பொறி பத்து ஆட்கள்‌ 
செய்யக்கூடிய வேலைகளைச்‌ செய்யக்கூடுமெனில்‌ அப்‌ 
பொறியை ஓட்டுபவன்‌ ஒருவன்‌ தவிர ஏனைய ஒன்ப 
தின்மருக்கும்‌ வேலையிரா தென்பதாகத்‌ தொழிலாளர்‌. 
கள்‌ முறையிட்டனர்‌. ரிச்சார்டு இவர்களுக்கு அஞ்சித்‌ 
தமது நூல்‌ நூற்கும்‌ பொறியை ஒரு பாழடைந்த 
கட்டி டத்திற்குள்ளிருந்த அடர்ந்த புதர்களின்‌ பின்‌ 
னால்‌ மறைத்து வைத்திருந்தார்‌. ஆயினும்‌ அ௮ப்பாழ 
டைந்த கட்டிடத்திற்குள்‌ இவர்‌ போய்‌ வந்து கொண்‌ 
, டிருப்பதைக்‌ கண்ட மக்கள்‌ இவர்‌ அங்கு மந்திரச்‌ 
4. செயல்கள்‌ செய்துகொண்டிருப்பதாக எண்ணினர்‌. 
அருகிற்‌ குடியிருந்த கிழவிகள்‌ இருவர்‌ ௮க்கட்டிடத்தி 
லிருந்து இரவில்‌ பல்வேறு ஓசைகள்‌ கிளம்புகின்‌ றன 
வென்றும்‌, அவை பேய்களேோ ஆவிகளேோ ஓலமிடு 
வது போல்‌ இருந்தனவென்றும்‌ கூறினர்‌. ஆகவே 
1. Smalley. | 


94 புதியது புனைந்த அறிவியல்‌ ௮றிஞாகள 


அவ்வூரார்‌ பலர்‌ அக்கட்டிடத்தை இடித்து உள்ளே 


சென்று பார்ப்பதென்று தீர்மானித்தனர்‌. அனாலும்‌; 
அவ்வாறு செய்வதற்கு எவரும்‌ துணிந்து முன்வர 
வில்லை, 

ரிச்சார்டு தமது பொறி செம்மையாக முடிவு 
பெற்றவுடன்‌ அதனை நாட்டிங்ஹம்‌* என்னும்‌ நகரத்‌ 
திற்கு எடுத்துச்‌ சென்றார்‌. ஆங்கு, கே, அதர்ட்டன்‌? என்‌ 
னும்‌ இரண்டு செல்வர்களை அடுத்து அவர்கள்‌ உதவி 
கொண்டு 1769 அம்‌ ஆண்டில்‌ இவர்‌ முதன்முதலாக 
நூல்‌ நூற்கும்‌ பொறிச்சாலை3 ஒன்று கட்டுவித்தார்‌. 
இவர்‌ தொடக்கத்தில்‌ அங்குள்ள பொறிகளை இயக்‌ 
கும்போது குதிரைகளைப்‌ பூட்டி இயக்குமாறு செய்‌ 
தார்‌. ஆண்டுகள்‌ சில கழித்து ஸ்ட்ரட்‌* என்பாருடன்‌ 


கூட்டாளியாகச்‌ சேர்ந்து டெர்பிஷயர்‌” என்னுமிடத்தில்‌ . 


இரண்டாவது தொழிற்சாலை அமைத்தார்‌. இவ்விடத்‌ 
தில்‌ தம்முடைய பொறிகள்‌ வேலை செய்வதற்கு ஒரு 
நீர்ச்சக்கரத்தையும்‌” இயற்றினார்‌. இச்சக்கரத்தைச்‌ சுழற்‌ 
றுவதற்கு இவர்‌ நீர்வீழ்ச்சியைப்‌ பயன்படுத்திக்‌ 
கொண்டமையால்‌ செலவு சுருங்கினதுமன்றி மிகுந்த 
பொருள்‌ வருவாயுங்‌ கிடைத்தது, ரிச்சார்டு இப்‌ 
பொறிக்கு நீர்சட்டம்‌” என்று பெயர்‌ சூட்டினார்‌. லங்‌ 
காஷயரிலிருந்த ஏனைய முதலாளிகள்‌ இதுகண்டு 
மனம்‌ பொறாத, ரிச்சார்டு பொறியின்வழி செய்து 
வந்த நூலை வாங்க மறுத்தனர்‌. அகவே, ரிச்சார்‌ 
டும்‌ இவர்‌ தம்‌ பங்காளிகளும்‌ தாங்களே துணி 


நெய்து விற்கத்‌ துவங்கினர்‌. இவர்‌ பொ றியினாற்செய்த 
1. Nottingham, 2. Kay, Atherton. 9. Mill: 


கீ, Strutt. Oo. Derbyshire. 
6. Water-wheel. 7. Water-frame. 


A ந 


சர்‌ ரிச்சார்டு ஆரக்ரைட 26 


துணிகள்‌ மிக்க உறுதியாயும்‌ கலப்பில்லாமலும்‌ 
. கேர்த்தியாயு மிருந்தமையால்‌ மக்கள்‌ இவற்றையே 
. விரும்பி வாங்கத்‌ தலைப்பட்டனர்‌. ரிச்சார்டும்‌ நூல்‌ 
நூற்கும்‌ பொறியோடு பல்வேறு நுட்பமான கருவி 
களையும்‌ அமைத்து அதை மிகச்‌ சிறந்த நிலைக்குக்‌ 
கொண்டுவந்தார்‌. பஞ்சிலிருந்து கொட்டைகள்‌ 
நீக்குதல்‌, துப்புரவு செய்தல்‌ சிக்கெடுத்தல்‌ முதலிய 
எல்லா வேலைகளையும்‌ அப்பொறியே செய்தது. 
இதனால்‌ ரிச்சார்டின்‌ பஞ்சாலைத்‌ தொழில்‌ விரி 
வடைந்து செழிப்புற்றது. இவர்‌ கூட்டாளிகள்‌ பலரு 
டன்‌ சேர்ந்து பல அலைகளைக்‌ கட்டுவித்தார்‌. 
இவர்‌ தொழில்‌ மிகுதியாகவாக இவருடைய 
பகைவர்களும்‌ காளுக்கு நாள்‌ மிகுந்துவந்தனர்‌. 
பொறாமையினால்‌ முதலாளிகளும்‌, வேலையின்மையால்‌ 
தொழிலாளிகளும்‌ ஆத்திரங்கொண்டு ரிச்சார்டுக்குக்‌ 
கேடு குழ்வாராயினர்‌. இதனால்‌ இவர்‌ அரசியற்‌ 
காவலாளர்கள்‌ உதவியை நாடவேண்டுவதாயிற்று. 
இவர்தம்‌ ஆலைகளிலொன்றைப்‌ பகைவர்கள்‌ இடித 
துத்‌ தகர்த்தவிட்டனர்‌; மற்றோர்‌ அலையைத்‌ தீக்கிரை 
யாக்கனர்‌. முதலாளிகள்‌ பலர்‌ ஒருங்கு சேர்ந்து 
இவருடைய நூல்களையும்‌ துணிகளையும்‌ விற்பனையாக 
வொட்டாது தடுத்து விட்டனர்‌. இவையுமன்றி 
ரிச்சார்டு காம்‌ நூல்‌ நூற்கும்‌ பொறியைக்‌ கண்டு 
_ பிடித்ததாகக்‌ கூறுவது பொய்யென்றும்‌, இவர்‌ 
அதனைத்‌ தமக்கே உரிமையாக்கிக்‌ கொள்வது தகா 
தென்றும்‌ பகைவர்கள்‌ :இவர்மீது குற்றஞ்சாட்டி 
இவரை முறைமன்றத்துக்கு இழுத்தனர்‌; பற்பல 
சூழ்ச்சிகள்‌ செய்து இறுதியில்‌ அவர்கள்‌ வெற்றியும்‌ 


அடைந்தனர்‌. “ரிச்சார்டை நாங்கள்‌ மீண்டும்‌ பழைய 


26 புதியது புனைந்த அறிவியல்‌ ௮றிஞாகள்‌ 

அம்பட்டனாக்கி விட்டோம்‌,'' என்று அவர்கள்‌ வீறு 
கூறினர்‌. இவரோ பகைவர்கள்‌ தம்மை ஏளனம்‌ 
செய்வதைச்‌ சிறிதும்‌ பொருட்படுத்தாது மேலும்‌ 
மேலும்‌ பொறியமைக்குந்‌ தொழிலிலேயே கண்ணுங்‌ 
கருத்துமாயிருந்தார்‌. சுமக்கு நேர்ந்த இன்னல்களை 
எவரிடமும்‌ முறையிடாது இவர்‌ தாமே தம்‌ குறை 
பாடுகளைப்‌ போக்குவதற்குரிய முயற்சிகளைச்‌ செய்‌ 
தார்‌; அல்லும்‌ பகலும்‌ இடைவிடாது உழைத்துப்‌ 
பெரும்‌ பொருள்‌ திரட்டினார்‌; தமது நூல்நூற்கும்‌ 
பொறியில்‌ நீராவியைப்‌ புகுத்தி அதைச்‌ சிறந்த 
முறையில்‌ ஓஒப்புயர்வற்றதாக மாற்றியமைத்தார்‌. 
தம்தொழிற்சாலையில்‌ பொறுப்பற்ற தொழிலாளிகள்‌ 
பலர்‌ தவறு செய்தமையால்‌ அடிக்கடி. நூல்‌ நூற்கும்‌ 
பொறி, கெட்டுப்போய்‌ வேலைக்கு இடையூறு நேர்ந்து 
வந்தது; ஆதலின்‌, ரிச்சார்டு தொழிலாளர்களைத்‌ 
தெரிந்‌. தெடுத்து அவர்கள்‌ ஒவ்வொருவருக்கும்‌ 
தனித்தனி வேலையைப்‌ பகிர்ந்து கொடுத்தார்‌. 
ஒவ்வொருவரும்‌ எல்லா வேலைகளையும்‌ செய்வதை 
விட்டுத்‌ தமக்கு ஏற்பட்ட வேலைப்‌ பகுதிகளை மட்டுமே 
இரும்பத்திரும்பச்‌ செய்து வந்தமையால்‌, அவர்கள்‌ 
தங்கள்‌ தொழிலில்‌ மிகவும்‌ தேர்ச்சியுற்றனர்‌. 
ரிச்சார்டு கையாண்ட இப்புதிய முறையால்‌ குழைந்த 
நேரத்தில்‌ மிகுந்த நூல்‌ உற்பத்தி செய்யப்பட்ட து. 
கிரம்‌ஃபோர்டு! என்னுமிடத்தில்‌ ஒரு பெரிய பஞ்சாலை 
யும்‌ இவர்‌ கட்டுவித்தார்‌. அரசாங்கம்‌ இவருக்குச்‌ - 
சிறந்த பட்டங்களை வழங்கிப்‌ பெருமைப்படுத்திற்று. 
டெர்பிஷயர்‌ என்ற ஈகருக்கு இவர்‌ தலைவராகத்‌ 
தேர்ந்தெடுக்கப்பெற்றார்‌. 1766 ஆம்‌ அண்டில்‌ 


1. Crumford. 


ம்‌ ந 


சர்‌ ரிச்சராடு ஆர்க்ரைட்‌ 27 


மூன்றாம்‌ ஜார்ஜ்‌! மன்னரை வரவேற்கும்‌ பேறு 

இவருக்குக்கிடை த்தது. பொறுமைக்கு அணிகலனாய்‌ 
- எல்லாராலும்‌ போற்றப்பட்ட இவர்‌ 1792ஆம்‌ ஆண்டு 
ஆகஸ்டுத்‌ திங்கள்‌ 8 ஆம்‌ காள்‌ இறைவன்‌ திருவடி 
அடைந்தார்‌. . ““ஓறுத்தார்க்கு ஒரு நாளை இன்ப” 
என்பதும்‌, “பொறுத்தார்க்குப்‌ பொன்‌ றும்‌துணையும்‌ 
புகழ்‌” என்பதும்‌ இவர்தம்‌ வரலாற்றால்‌ நன்கு 
விளங்குகின்றன. 


1. George III. 


௪. வில்லியம்‌ மர்டாக்‌ (Willan Murdoch) 
1754— 1899 


உவில்லியம்‌ மர்டாக்‌ என்னும்‌ பேரறிஞர்‌ காஸ்‌ 
விளக்கு! என்னும்‌ ஆவிவிளக்கைக்‌ கண்டுபிடித்தவர்‌. 
இவர்‌ 1754 ஆம்‌ ஆண்டில்‌ ஸ்காட்லாந்து? நாட்டில்‌ 
ஓர்‌ ஏழைக்குடியானவன்‌ வீட்டில்‌ பிறந்தார்‌. இளமை 
யில்‌ இவர்‌ மாடு மேய்ப்பது வழக்கம்‌. சிறுவயதிலேயே 
இவருக்குப்‌ புதிய கருவிகள்‌ அமைப்பதில்‌ மிகுந்த 
விருப்பம்‌ உண்டு. மாடு மேய்க்கும்‌ இடத்திற்கு 
அருகிலிருந்த குகையொன்றில்‌ இவர்‌ எம்ரேரமும்‌ 
புதிய வீளையாட்டுக்‌ கருவிகள்‌ செய்துகொண்டி ருப்‌ 
பார்‌. ஓரு முறை இவர்‌ மரத்தினுட்‌ பொறிகளை 
யமைத்துக்‌ குதிரை யொன்று செய்தார்‌. ௮ஃது . 
அசைந்து ஓடுவது கண்டு சுற்றுப்புறங்களிலுள்ள ... 
மக்கள்‌ வியப்புற்றனர்‌. 

மர்டாக்கின்‌ தந்தையார்‌ ஒரு பொறிச்சாலையில்‌ 
(இயந்திர சாலையில்‌) வேலைபார்த்து வந்தார்‌. தம்‌. 
தந்தையாருக்கு உதவியாகச்‌ சிற்சல வேளைகளில்‌ 
மாடாக்‌ பொறிச்சாலையிலுள்ள பபபொறியினைச்‌ 
சசலுத்துவதுண்டு. ஜேம்ஸ்‌ உவாட்‌” என்னும்‌ 
பேரறிஞரைப்பற்றியும்‌ அவர்‌ நீராவியின்‌ ஆற்றலைக்‌ 
கண்டுபிடி தததைப்பற்றியும்‌ இவர்‌ அடிக்கடி கேள்வி 
யுற்றிருந்தார்‌. பர்மிங்ஹாம்‌* நகரில்‌ ஜேம்ஸ்‌ அமைத்‌ 
இருந்த புகழ்பெற்ற தொழிற்சாலையில்‌ தாம்‌ எவ்வா... 
ருயினும்‌ வேலைபெறவேண்டுமென இவர்‌ உறுதி 
செய்துகொண்டார்‌. அங்ஙனமே ஒருநாள்‌ மர்டாக்‌ 
தம்‌ வீட்டை விட்டகன்று அத்தொழிற்சாலையை 

1, Gas Light. 2. Scotland. 

8. James Watt’ 4. Birmingham. . 


உவில்லியம்‌ மர்டாக்‌ 99 


அடைந்தார்‌. ஜேம்ஸ்‌ அவ்வமயம்‌ அங்கு இல்லை. 
அவருடைய கூட்டாளியான போல்ட்டன்‌! மட்டும்‌ 
இருந்தார்‌. மர்டாக்‌ அவரிடம்‌ சென்று தம்மை 
வேலைக்கு அமர்த்திக்கொள்ளுமாறு வேண்டினார்‌. 
மர்டாக்‌ புதிய முறையிலமைந்த தொப்பீயொன்றை 
அணிந்திருந்தது கண்ட போல்ட்டன்‌ அத்தொப்பி 
எதனாற்‌ செய்யப்பட்டதென வினவீனார்‌. மர்டாக்‌ 
அது மரத்தாற்‌ செய்யப்பட்டதென்றும்‌ அதைத்‌ 
தாமாகவே புதிய முறையிற்‌ செய்ததாயும்‌ கூறினார்‌. 
போல்ட்டன்‌ இவர்தம்‌ அறிவு நுட்பத்தைக்‌ கண்டு. 
வியந்து உடனே தொழிற்சாலையில்‌ வேலைக்கு. 
அமர்த்திக்‌ கொண்டார்‌. 
மர்டாக்‌ தம்முடன்‌ வேலைபார்த்துவந்த ஏனைய 
ட்‌ தொழிலாளர்களைக்‌ காட்டிலும்‌  சுறுசுறுப்பிலும்‌ 
- இறமையிலும்‌ சிறந்து விளங்கினார்‌. இவரது விடா 
முயற்சியின்‌ பயனாய்‌ அத்‌ தொழிற்சாலை பல துறைக. 
ளிலும்‌ முன்னேற்றமடைந்த து. இவர்‌ “நன்றிக்கு 
வித்தாகும்‌ நல்லொழுக்க” முடையவரா தலின்‌ தமது 
அராய்ச்சியால்‌ விளைந்த பெருமைகள்‌ அனைத்தையும்‌ 
தம்‌ முதலாளிகளுக்கே விட்டுவிட்டார்‌. முதலாளி 
களும்‌ மனமுவந்து இவரைக்‌ கார்ன்வால்‌ என்னு 
மிடத்திலுள்ள சுரங்கப்‌ பொறிகளின்‌ மேற்பார்வை 

, யாளராக அமர்த்திப்‌ பெருமைப்படுத்தினர்‌, 

ப மர்டாக்‌ தம்‌ ஓய்வு நேரங்களைப்‌. புதிய கருவிகள்‌ 
கண்டுபிடிப்பதில்‌ செலவழித்து வந்தார்‌. நிலக்கரியை 
எரிப்பதால்‌ உண்டாகும்‌ அவியை எவ்வாறு பயன்‌ 
படுத்தலா மென இவர்‌ அல்லும்பகலும்‌ ஆராய்ச்சி 
செய்து வந்தார்‌; காற்று நீக்கப்பெற்ற ஓர்‌ ஏனத்தில்‌ 
கரி Bodlten. i 120 CproWi in Gils hm 


30 புதியது புனைந்த அறிவியல்‌ அறிஞர்கள்‌ 


நிலக்கரியை வைத்துக்‌ காய்ச்சி அதினின்றும்‌ வரும்‌ 
கரிவளியை இவர்‌ ஒரு பெரிய கொப்பரையில்‌ நிரப்பி 
னார்‌. மீண்டும்‌ அதனை அக்கொப்பரையிலிருந்து ஒரு 
சிறு குழாயின்‌ வழி இவர்‌ செலுத்தியபோது அக்‌ 


குழாயின்‌ முனையிலுள்ள சிறு கண்களின்‌ வாயிலாக. 


அவி வெளிக்கிளம்பிற்று. இந்த முனையில்‌ தீப்பொறி 
யைக்‌ காட்டியவுடன்‌ அவி மிகுந்த ஒளியுடன்‌ எரியத்‌ 
துவங்கிற்று. இதுவே மர்டாக்கினால்‌ 1194ஆம்‌ ஆண்‌ 
டில்‌ முதன்முதலாகக்‌ கண்டுபிடிக்கப்‌ பெற்ற ஆவி 
விளக்கு ஆகும்‌. 

மர்டாக்‌ தமது வீடுமுழுவதும்‌ குழாய்கள்‌ 
அமைத்து அவற்றின்‌ வழியாய்க்‌ கரிவளியைச்‌ 
செலுத்தி வீட்டின்‌ எல்லா அறைகளிலும்‌ வேண்டும்‌ 
போது ஆவி விளக்கு எரியும்படி செய்தார்‌. இவ்‌ 
வியத்தகு செயலைக்‌ காண ஆயிரக்‌ கணக்கான மக்கள்‌ 
வந்து கூடினர்‌. இதுவுமன்‌ றி இவர்‌ இரவில்‌ வெளிச்‌ 
செல்கையில்‌ கையிற்‌ கொண்டுபோகக்கூடிய ஆவி 
வீளக்கு ஒன்றும்‌ செய்தார்‌. சின்னாட்‌ கழித்து இவர்‌ 
பர்மிங்ஹாம்‌ நகருக்குத்‌ திரும்பிச்‌ சென்றார்‌. ஆங்கு 
இவர்‌ தம்‌ முதலாளிகளின்‌ வீடுகளையும்‌ ஆவி விளக்கு 
களால்‌ ஒப்பனை செய்தார்‌. 1602 ஆம்‌ ஆண்டில்‌ 


இங்கிலாந்தும்‌ பிரான்சும்‌ ஓஒற்றுமைப்பட்ட போது. 


அவ்விழாவைக்‌ கொண்டாடுவதற்கு எங்கே பார்த்‌ 
தாலும்‌ ஆவி விளக்குகள்‌ போடப்பட்டன. மக்கள்‌ 


அவற்றை வாண வேடிக்கைகளைக்‌ காண்பதுபோற்‌ 


கண்டு களித்தனர்‌. மர்டாக்கின்‌ முதலாளிகள்‌ இவரது 
திறமையைப்‌ போற்றிப்‌ புகழ்ந்து, தங்கள்‌ தொழிற்‌ 
சாலையிலும்‌ ஆவி விளக்குகள்‌ அமைக்குமாறு ஏற்பாடு 
செய்தனர்‌. காஸ்‌ விளக்கு என்னும்‌ ஆவி விளக்கு 


\ 


௮ 


16 


உவில்லியம்‌ மர்டாக்‌ - 27 


மிக்க அழகாயும்‌, ஓளி மிகுந்ததாயும்‌, மாசற்றதாயும்‌ 
இருந்ததால்‌ ௮ஃ.து எங்கும்‌ விரைவில்‌ பரவலாயிற்று. 

ஆயினும்‌ தெருக்களில்‌ அவி விளக்குகள்‌ போடுவ 
குற்கு மக்கள்‌ உடன்படவில்லை. சிறந்த அறிவாளி 
களுங்கூட வெளிச்சத்தைத்‌ 9தருக்களில்‌ குழாய்மூலம்‌ 
எவ்வாறு அனுப்பமுடியும்‌ எனக்‌ கூறி ஏளனம்‌ 


. செய்தனர்‌. மற்றும்‌ சிலர்‌ மர்டாக்‌ கதிரவனையும்‌ 


திங்களையும்‌ செதுக்கிக்‌ குழாயில்‌ அடைத் துவைக்க 
முயல்கின்றாரென எள்ளி நகையாடினர்‌. மர்டாக்கோ 
சிறிதும்‌ ஊக்கம்‌ குன்றாது வருந்தியுழைத்து 1614ஆம்‌ 
ஆண்டில்‌ வெஸ்ட்மின்ஸ்ட்டர்‌1 பாலத்தின்‌ மேல்‌ ஆவி 
விளக்குகளை எரியச்‌ செய்தார்‌. குழாயினுள்‌ தீயை 
அடைத்து வைத்திருப்பதாகவும்‌, அதைத்‌ திறந்த 
வுடன்‌ அத்தி வெளிக்‌ கிளம்புவதாகவும்‌ மக்கள்‌ 
எண்ணியிருந்தனர்‌. இதன்பின்‌ ஆங்கிலப்‌ பாராளு 
மன்றத்திலும்‌” காஸ்விளக்குகள்‌ அமைக்கப்‌ பெற்றன. 
அங்கு முதன்முதலாக அவி விளக்குப்‌ போடுகையில்‌ 
குழாய்களைச்‌ சுவரோரங்களில்‌ வைக்கச்‌ கூடாதென்‌ 
றும்‌, அதனால்‌ கட்டிடம்‌ ஒருவேளை தீப்பிடிக்க 
நேரிடும்‌ என்றும்‌ பலர்‌ வழக்காடினர்‌. மன்றத்தின்‌ 
உறுப்பினர்கள்‌ ஆவி வீளக்குக்‌ குழாய்கள்‌ மிகுந்த 
சூட்டோடு இருக்குமென வெண்ணித்‌ தம்‌ கைகளில்‌ 


' தோல்‌ உறைகள்‌ அணிந்து அவற்றை மெள்ளத்‌ 


_ தொட்டுப்‌ பார்த்தனர்‌ என்றும்‌, அவை மிகவும்‌ 


குளிர்ந்திரும்‌தமை கண்டு இறும்பூதெய்‌ தினரென்‌ றுங்‌ 
கூறப்படுகின்‌ றன. 

நாளடைவில்‌ வெஸ்ட்மின்ஸ்டர்‌ நகரின்‌ தெருக்‌ 
களிலெல்லாம்‌ அவி விளக்குகள்‌ போடப்பட்டன. 
1. Westminister. 2. Parliament. 3. Gloves. 





92 புதியது புனைந்த அறிவியல்‌ அறிஞாகள்‌ 


விளக்கு ஏற்றும்‌ இப்‌ பு துமையைக்‌ காண மாலை நேரங்‌: 
களில்‌ மக்கள்‌ திரள்‌ இிரளாய்ச்‌ சென்றனர்‌. விளக்கு . 
ஏற்றுபவர்களின்‌ பின்‌ மக்கள்‌ திரண்டு சென்று 
வேடிக்கை பார்க்க முயன்றதால்‌, ஏற்றுவோர்கள து 
வேலைக்கு இடையூறு விளைந்தது. இதனால்‌ அவ்‌ 
வேலைக்காரரிற்‌ பலர்‌ வேலைநிறுத்தம்‌ செய்யவும்‌ 
நேர்ந்ததாம்‌. சில ஆண்டுகளில்‌ ஆவி விளக்குகள்‌ 
எல்லா நகரங்களிலும்‌ பரவலாயின. மர்டாக்கினால்‌ 
கண்டு பிடிக்கப்பெற்ற காஸ்விளக்கு இக்காலை மிகச்‌ 
சிறந்த முறையில்‌ திருத்தி யமைக்கப்பட்டி ருக்கிறது. 
எரியும்‌ ஆவியை ஒருவகைத்‌ திரியில்‌! பாயச்செய்தால்‌ 
அது மிகுந்த வெண்மையான பேரொளனீயை 
உண்டாக்குகின்‌ றது. இவ்வொள்‌ி நூற்றுக்கணக்கான 
மெழுகுவத்தி விளக்குகள்‌ ஒன்றாய்‌ எரிவதனால்‌ 
உண்டாகும்‌ ஒளிக்கு ஒப்பாக இருக்கிறது. 
இதனாற்றான்‌ இக்காலத்தில்‌ மின்சார விளக்கு வந்த 
பிறகுங்கூட ஆவி விளக்கு மிகுதியாகப்‌ பயன்‌ 
படுகிறது. | 

மர்டாக்‌ தாம்‌ கண்டுபிடித்த இவ்வியப்பான 
விளக்கைத்‌ தமக்கே உரிமையாக்கிக்கொண்டி ருந்தால்‌ 
கோடிக்‌ கணக்கான பொருள்‌ சேர்த்திருக்கலாம்‌. 
“யாம்பெற்ற இன்பம்‌ பெறுக இவ்வையகம்‌” என்னும்‌ 
பரந்த நோக்குடையவராகலின்‌ இவர்‌ அவி விளக்கு 
மக்களனைவர்க்கும்‌ பயன்படுமாறு, அதனை உரிமை... 
யாக்கக்கொள்ளா து விட்டுவிட்டார்‌. மக்கள்‌ பல்வேறு 
இடங்களில்‌ ஆவி விளக்குக்‌ கடைகள்‌ வைத்துத்‌ 
திரண்ட பொருள்‌ ஈட்டினர்‌, பேரறிவாளரான 





- 


மகத Mantle, 


உவில்லியம்‌ மாடாக்‌ 33 


மர்டாக்கின்‌ செல்வம்‌ “(ஊருணி நீர்நிறைந்தாற்்‌ 
போன்று” உலகிற்கு எளிதிற்‌ பயன்படுவதாயிற்று. 
இவர்‌ பர்மிங்ஹாம்‌ தொழிற்சாலையிலேயே நீண்ட 
காலம்‌ தொண்டு ஆற்றி 16389 ஆம்‌ ஆண்டில்‌ தாம்‌ 
கண்டறிந்த ஓளியிற்‌ கலந்தார்‌. 


ப்‌. ப. அ, 


௫. சர்‌ ஹம்‌ஃப்ரி டேவி 
(Sir Humphry Davy) 
1778—1629 


மின்சாரத்தால்‌ ஓளியுண்டாக்கியும்‌, அதன்‌ உதவி 
யால்‌ விளக்குகள்‌ எரியும்படியும்‌ உலகிற்கு முதன்‌ 
முதலாகச்‌ செய்து காட்டி 
யவர்‌ சர்‌. ஹம்‌ஃப்ரி டேவி 
என்னும்‌ இயைபுநூற்‌ 
ன பேராசிரிய1ராவர்‌. இவர்‌ 
| இளமையிலேயே புதுக்‌ 
இ கதைகள்‌ இயற்றுவதில்‌ 
வல்லு£ராய்‌ இருந்தார்‌, 
அகலின்‌, பள்ளிச்‌ சிறுவர்‌ | 
கள்‌ இவர்சொல்லுங்கதை 
களைக்‌ கேட்க விரும்பி 
எந்நேரமும்‌ இவர்‌ வீட்டில்‌ 
அவலோடு குழுமியிருப்‌ 
பார்கள்‌. டேவி எவரும்‌ 
பார்த்திராத புதிய புதிய 
விளையாட்டுக்‌ கருவிகளைச்‌ 
செய்து முடித்து அவற்றைத்‌ தம்முடைய தோழர்க 
ளுக்கு வழங்கி அவர்களை மகிழ்விப்பார்‌. இவர்‌ கல்வி 
பயின்ற பள்ளிக்கூடத்தின்‌ ஆசிரியர்‌ குறும்பு செய்யும்‌ 
பிள்ளைகளின்‌ செவிகளைக்‌ கிள்ளி விடுவது பழக்கம்‌, 
டேவி ஒருமாள்‌ தம்‌ இரு செவிகளிலும்‌ பசைத்‌ 
துணிகளை? ஓட்டிக்கொண்டு பள்ளிக்கு வந்தார்‌. 
ஆசிரியர்‌ இதுகண்டு ஏன்‌ இவ்வாறு செய்தாய்‌ என்று 

1. Professor of Chemistry. &. Plaster. 





சர்‌ ஹம்‌ஃப்ரி டேவி 





சர்‌ ஹம்‌ஃப்ரி டேவி க அது 


கேட்டபோது டேவி சிறிதும்‌ தயங்காது தம்முடைய 
செவிகளைத்‌ துன்பப்படாது காத்தற்குத்‌ தாம்‌ அவ்‌. 
வழி கண்டுபிடித்ததாய்க்‌ கூறினார்‌. ப 

டேவி எதையும்‌ நுட்பமாக ஆராய்ந்து அறிந்து 
கொள்ளும்‌ ஆற்றல்‌ படைத்திருந்தார்‌. இவருக்கு, 
ஓவியம்‌ வரைவதிலும்‌ புத்தகங்கள்‌ படிப்பதிலும்‌ 
மிகுந்த விருப்பம்‌ உண்டு. ஆயினும்‌, கல்வி பயில்வ 
தற்குப்‌ போதியபொருளீல்லாததால்‌ இவர்‌ பள்ளியை 
விட்டு அகன்று தமது பதினேழாவது அகவையில்‌ 
பென்ஸான்ஸ்‌ என்னும்‌ இடத்தில்‌ ஓரு மருத்துவரிடம்‌ 
வேலைக்கு அமர்ந்தார்‌. மருத்தவ நூலிற்‌ பயிற்சி பெற 
வேண்டுமென்று இவர்‌ கொண்டிருந்த ஆவலுக்கு 
இவ்வேலை மிகவும்‌ உதவியாக இருந்தது. . இவர்‌ 
ஓய்வு நேரங்களில்‌ மருந்துக்கடையின்‌ மேடைக்குச்‌. 

சென்று தனிமையாக இருந்து பல்வேறு. ஆய்வுகள்‌ 

செய்து கொண்டிருப்பார்‌. 

டாக்டர்‌ தில்பெர்ட்‌2 என்னும்‌ ஓர்‌ அறிவியற்‌ 
புலவர்‌ பென்சான்ஸ்‌ நகருக்கு. வந்திருந்தபோது 
டேவியைத்‌ தற்செயலாய்க்‌ கண்டார்‌. மிக்கஇளமையி 
லேயே டேவிக்கு இயையு (இரசாயன) நூலாராய்ச்சி 
யில்‌ இருந்த ஆர்வத்தைக்‌ கண்டு டாக்டர்‌ கில்பொட்‌ 
. இவரைத்‌ தமது உறைவிடமாகிய பிரிஸ்டல்‌” நகருக்கு 
' அழைத்துச்‌ சென்‌(ழீர்‌; ஆங்கு இவர்‌ ஆராய்ச்சிக்குரிய 
புத்தகங்களையும்‌ மற்றும்‌ பல வசதிகளையும்‌ டேவிக்கு 
மிகுந்த அன்புடன்‌ உதவினார்‌; அன்றியும்‌, கிளீஃப்டன்‌ 
மருத்துவச்சாலையில்‌*£ டேவியை உதவி மருத்துவர்‌ 

1. Bensans. 2, Dr. Gilbert. 38. Bristol. . 


4. Clifton Hospital. | ப 


36 புதியது புனைந்த அறிவியல்‌ அறிஞாகள்‌ 


வேலையிலும்‌ அமர்த்தினார்‌. டேவி அதை மகிழ்ச்சி 
யுடன்‌ ஏற்றுக்கொண்டு ஊக்கத்தோடு உழைத்து 
வந்தார்‌. | 
கிளிஃப்டன்‌ நகரில்‌ இவர்‌ அறிஞர்கள்‌ பலருடன்‌ 
பழகி வந்தார்‌. சதே,! காலரிட்ஜ்‌? என்னும்‌ ஆங்கிலக்‌ 
கவிஞர்கள்‌ இவருக்கு அறிமுகமாயினர்‌. பலதிறப்‌ 
பட்ட அறிவியல்‌ ஆராய்ச்சிகளை இவர்‌ நடத்திய இன்‌ 
பயனாக இவர்‌ புகழ்‌ நாடெங்கும்‌ பரவத்‌ தலைப்‌ 
பட்டது. இவர்‌ 1507 ஆம்‌ ஆண்டில்‌ பொட்டா சியம்‌ 
என்னும்‌ வெடியுப்பைக்‌ கண்டுபிடித்தார்‌. அதைத்‌ 
தண்ணீரில்‌ போட்டவுடன்‌ அது தீப்பிடித்து வெடிப்‌ 
பதையும்‌, அங்குமிங்கும்‌ மீன்போல்‌ நீந்திச்‌ செல்வதை 
யும்‌ கண்டு மக்கள்‌ வியப்புற்றனர்‌. வெடிமருந்து 
தீக்குச்சி முதலியன செய்வதற்கு அது முதன்மை 
யானதாக இருக்கின்றது. டேவி நீரில்‌ மின்சாரத்தைப்‌ 
பாய்ச்சி அதனின்‌ றும்‌ உயிர்வளி“யையும்‌ நீர்வரி” யை 
யும்‌ வறாகப்‌ பிரித்தெடுத்து இவ்விரண்டு வளிகளும்‌ 
சேர்ந்தே நீர்‌ ஆகின்‌ றதென்‌ னும்‌ உண்மையை நன்கு 
விளக்கிக்‌ காட்டினார்‌. இவருடைய ஆராய்ச்சிகளின்‌ 
முடிவுகளை க்‌ காண ஆங்கில அறிஞர்‌ பலர்‌ ஆவலுடன்‌ 
எ இிர்நோக்கியிருந்தனர்‌. 
சின்னாட்கழித்து இவருக்கு இலண்டன்‌ அரசர்‌ 
கல்லூரியில்‌” இயைபுநூற் புலவர்‌ பதவி கிடைத்தது. 
இவர்‌ தமது வாழ்நாள்‌ முழுவதையும்‌ அறிவியல்‌ 
ஆராய்ச்சியிலேயே கழிக்கவேண்டுமென . உறுதி 
செய்து கொண்டவர்‌. ஆகவே, கல்லூரியில்‌ இவருக்கு 
1, Southey. 2. "Coleridge. ‘ 8, Potassium. 
4. Oxygen. 5. Hydrogen. 6 Royal Institute. 





சர்‌ ஹம்‌ஃப்ரி டேவி 27 


ஓய்வு மிகுதியாக இருந்ததால்‌ இவர்‌ பழையபடி 
ஆய்வுகள்‌ ஈடத்தத்‌ தொடங்கினார்‌. பல இடங்களுக்கும்‌ 
சென்று தாம்‌ ஆய்ந்துணர்ந்த உண்மைகளை எடுத்து 
விளக்கினார்‌. இவர்தம்‌ சொற்பொழிவுகளைக்‌ சேட்கப்‌ 
பல்லாயிரக்கணக்கான மக்கள்‌ குழுமினர்‌. வரவேற்புக 
௫ம்‌ வாழ்த்துக்களும்‌ பரிசுகளும்‌ இவருக்கு ஏராள 
மாய்வந்து குவிந்தன. வயதிற் குறைந்த இவர்‌ அறிவில்‌ 
முதிர்ச்சியுற்றிருந்தமை கண்டு யாவரும்‌ போற்றிப்‌ 
புகழ்ந்தனர்‌. சில ஆண்டுகள்‌ கழித்து இவர்‌ அரசா 
கலைக்கழக உறுப்பினராகத்‌ தேர்க்தெடுக்கப்பெற்றார்‌. 


இவ்வாறு புகழொடு தோன்றிய இக்காலத்திற்‌ 
முன்‌ டேவிமின்சார ஆராய்ச்சியில்‌ ஈடுபட்டதாகும்‌- 
மின்சாரத்தால்‌ சிறந்த ஒளி உண்டாக்கலாமென்பதை 
இவர்‌ முதன்முதலாகக்‌ கண்டுபிடித்தார்‌. மின்சா 
ரத்தை இரு கம்பிகளின்‌ வழியாகப்‌ பாய்ச்சி அக்‌ 
கம்பிகளின்‌ மேல்முனைகள்‌ ஒன்றையொன்று நெருங்‌ 
கும்படி. செய்தவுடன்‌ அம்‌ முனைகளின்‌ இடையே 
ஓர்‌ ஒளி தோன்றிற்று. இதுவே மின்சார ஓளி. இம்‌ 
மின்சார ஒளியினால்‌ ஏற்பட்ட வெப்பம்‌ கம்பிகளையும்‌ 
எரிக்கும்‌ ஆற்றல்‌ உடையதாக இருந்தது. அகவே, 
டேவி அக்‌ கம்பிகளின்‌ இரு முனைகளிலும்‌ கரிக்கம்பி 
களைப்‌ பொருத்தி மீண்டும்‌ தம்‌ ஆய்வுகளைச்‌ செய்து 
பார்த்தார்‌. கரிநுனிகள்‌ மின்சாரத்தால்‌ : சூடேறிப்‌ 
பின்னர்ச்‌ சுடர்விட்டு எரிந்தன. டேவிக்கு முன்‌ 
அறிஞர்கள்‌ பலர்‌ மின்சாரத்தின்‌ வியத்தகு செயல்‌ 
களை ஆராய்ந்து வந்ததுண்டு. ஆயினும்‌, டேவியே 
முதன்‌ முதலாக 16/2 ஆம்‌ ஆண்டில்‌ மின்சாரத்தின்‌ 
உதவியால்‌ விளக்கெரித்துக்‌ காட்டினார்‌. 


35 புதியது புனைந்‌ த அறிவியல்‌ அறிஞர்கள்‌ 


டேவியால்‌ கண்டுபிடிக்கப்பட்ட இவ்‌ விளக்கில்‌ 
தோன்‌ றிய வெளிச்சம்‌ சிறிதுரேரமே நிற்கவல்லதாக 
இருந்தது. எனவே, அறிஞர்‌ பலர்‌ மின்சாரவிளக்கு 
அவியாமல்‌ நீண்டநேரம்‌ எரியும்படி நல்ல முறையில்‌ 
அமைக்க முயன்றனர்‌. தாமஸ்‌ ஆல்வா எடிசன்‌” 
என்னும்‌ மின்சார அறிஞரும்‌ தமது சிறந்த திற 
மையை இவ்‌ வாராய்ச்சியிற்‌ செலுத்தினார்‌. அவர்‌ 
ஊ ணு றக்கமின்‌ றி மிகவும்‌ வருந்தி உழைத்து முடிவில்‌, 
1679 அம்‌ ஆண்டில்‌, சிறந்த மின்சார விளக்‌ கொன்‌ 
றைச்‌ செய்து முடித்தார்‌, காற்று நீக்கப்பட்ட 
“கண்ணாடிக்‌ குமிழிக்குள்‌ நூல்போன்‌ ற மெல்லிய கரிக்‌ 
கம்பியை அமைத்து அதன்வழி அவர்‌ மின்சாரத்‌ 
தைப்‌ பாய்ச்சிய2பாது அக்‌ கம்பியிற்‌ குடேறி 
வெளிச்சம்‌ உண்டாயிற்று. கரிக்கம்பி? செய்வதற்கு 
அவர்‌ ஒருவகை ஸமூங்கில்மாரைப்‌ பயன்படுத்தினார்‌. 
இதற்குப்‌ பின்‌ 1908 ஆம்‌ அண்டு முதல்‌ மூங்கில்‌ 
நாருக்கு மாறாய்ச்‌ செயற்கைக்‌ கரி பயன்‌ படுத்தப்‌ 
பட்டது. டேவியால்‌ முதன்முதல்‌ கண்டு பிடிக்கப்‌ 
பட்ட மின்சாரவிளக்கு சற்றேறக்குறைய நூறு 
ஆண்டுகளாய்ப்‌ பல்வேறு மாறுதல்கள்‌ அடைந்து 
வந்து இக்காலை பொதுமக்களுக்குப்‌ பயன்படும்‌ முறை 
யில்‌ அமைந்துள்ள து. 

டேவி 1618 ஆம்‌ ஆண்டில்‌ ஐரோப்பிய நா. 
களுக்குச்‌ சென்று பல சொற்பொழிவுகள்‌ நிகழ்‌ 
தினார்‌. வெனிஸ்‌? நகரத்தில்‌ இவர்தம்‌ அறிவுரைகளைக்‌ 
கேட்க பைரன்‌* என்னும்‌ ஆங்கிலக்‌ கவிஞரும்‌ வந்திருந்‌ 
தார்‌. அக்‌ கூட்டத்தில்‌ அவருக்கருகில்‌ அமர்ந்திருந்த 

1. Thomas Alva Edison. 2. Carbon wire. 

8. Venice. 4, Byron. 





சர்‌ ஹம்‌ஃப்ரி டேவி 22 


பெண்ணொருத்தி டேவி எதில்‌ வல்லவ ரென வினவி 
னாள்‌. அதற்குப்‌ பைரன்‌ என்னும்‌ அப்‌ புலவர்‌ 
பெருமான்‌ டேவிக்குத்‌ தெரியாதது ஒன்றுமில்லை 
யென்றும்‌, “அறிவுடையார்‌ எல்லாமுடையார்‌'' 
என்றும்‌ கூறினாராம்‌. இதலை டேவியின்‌ பெருமை 
நன்கு உணரப்படும்‌. இரண்டு ஆண்டுகள்‌ கழித்து 
டேவி ஸ்காட்லாந்‌ து நாட்டிற்குச்‌ சென்றார்‌ 
அஞ்ஞான்று, நார்த்தம்பர்லாந்து2 என்னுமிடத்தி 
லுள்ள சுரங்கங்களில்‌ அடிக்கடி தீப்பிடி த்து வந்தமை 
யால்‌, ஆங்கு வேலைசெய்யும்‌ தொழிலாளர்கள்‌ வெந்‌ 
தணலின்‌ கொடுமைக்கு அஞ்சி நடுக்கங்கொண்டிருந்‌ 
தனர்‌. சதுப்பு நிலத்தில்‌ உண்டாகும்‌ ஒருவகை 
அவியே்‌ தீப்பிடித்து வெடித்து மக்களுக்கு அவ்வாறு 
இங்கு விளைத்த து. அதனால்‌ விளக்கு முதலியவற்றைச்‌ 
சுரங்கத்தினுள்‌ எடுத்துச்‌ செல்லல்‌ இயலாது 
போயிற்று. இதனைக்‌ கேள்வியுற்ற டேவி மிகவும்‌ 
இரக்கமுற்றுத்‌ தீக்கோளைத்‌ தடுக்கும்‌ வழியொன்று 
கண்டுபிடிக்க முயற்சிசெய்தார்‌. மெல்லிய இரும்பு 
வலைக்குள்‌” எரிகிற தீ, வெளியிலுள்ள அனற்காற 
றைப்‌ பற்றவைக்க முடியாது என்பதை இவர்‌ தமது 
ஆராய்ச்சியாற்‌ கண்டுபிடித்தார்‌. முடிவில்‌ 1619 ஆம்‌ 
அண்டில்‌, ஒரு விளக்கைச்‌ செய்துமுடி த்தார்‌. இதைச்‌ 
சுற்றிலும்‌ மெல்லிய இரும்புக்‌ கம்பிகளால்‌ ஆகிய 
.. வலை ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. இவ்‌ விளக்கைச்‌ 
சுரங்கத்தினுள்‌ எடுத்துச்‌ சென்றபோது தப்பிடித்‌ 
தல்‌, வெடித்தல்‌ முதலிய இடையூறுகள்‌ ஏதொன்றும்‌. 
நேரிடாமை கண்டு மக்கள்‌ அளவிலா ஆனந்தமடைக்‌ 

1, Scotland. 2. Northumberland, ப 

3. - Marshgas. 4. Wire gauge, 


40 புதியது புனைந்த அறிவியல்‌ அறிஞாகள்‌ 


தனர்‌. தீக்கோள இவ்‌ விளக்கு கடுத்த துமன்‌ றிச்‌ 
சுரங்கத்தில்‌ வேலைசெய்பவர்களின்‌ உயிர்களைப்‌ பாது 
காத்தற்கும்‌ உற்ற துணையாக இருந்தது. சுரங்கத்‌ 
தொழிலாளர்கள்‌ டேவிக்குத்‌ தங்கள்‌ நன்றியறிதலைத்‌ 
தெரிவித்தற்‌ பொருட்டு அவ்‌ விளக்கிற்கு இவரது 
பெயரையே சூட்டினர்‌. அஃது இற்றைக்கும்‌ டேவி 
விளக்கு? என்னும்‌ பெயராலேயே வழங்கி வருகின்‌ 
றது. இவ்‌ விளக்கொன்றைக்‌ கொண்டே டேவி 
திரண்ட பொருள்‌ ஈட்டியிருக்கக்கூடும்‌. ஆயினும்‌, 
இவர்‌ ஏனைய பெருமக்களைப்‌ போன்றே ““கைம்மாறு 
வேண்டாக்‌ கடப்பாடு'' உடையவராகலின்‌ தமது 
அரிய ஆராய்ச்சியின்‌ பயனைத்‌ தனியுரிமை செய்து 
கொள்ளாது உலகத்திற்கே அளித்துவிட்டார்‌. 
மைக்கேல்‌ பாரடே? என்னும்‌ ஓர்‌ அறிவியற்‌ 
புலவரைத்‌ தமக்கு உதவியாளராக டேவி அமர்த்தி 
யிருந்தார்‌. ஒரு காள்‌ நைட்ரஜன்‌ குளோரைட்‌” 
என்னும்‌ புதிய கலவைப்‌ பொருளை இவ்விருவரும்‌ 
௮ராய்ந்து பார்க்கையில்‌ அது வெடித்துப்‌ பெரிய. 
அதிர்ச்சியை உண்டாக்கிற்று; இருவரும்‌ தங்கள்‌ 
நல்வினை ப்பயனால்‌ உயிர் தப்பிப்‌ பிழைத்தனர்‌. இவ்‌ 
வாறு இவர்கள்‌ அரிதின்‌ முயன்று செய்த அரிய 
ஆராய்ச்சிகளின்‌ பயனாகச்‌ சாயம்‌ காய்ச்சுவதற்கு 
இன்றியமையாதனவாகிய ஹைட்ரோ கார்பன்‌ * 
பென்சால்‌” முதலியன புதிதாகக்‌ கண்டுபிடிக்கப்‌ .. 
பட்டன. டேவி நைட்ரஸ்‌ ஆக்சைட்‌” என்னும்‌ ஒரு 
வளியைக்‌ கண்டு பிடித்தார்‌. இவ்‌ வளியை மக்கள்‌ 
1, Davy’s Safety Lamp. 2. Michael Faraday: 


8. Chloride of Nitrogen. 4. Hydro Carbon. 
5. Benzol, 6. Nitrous Oxide ‘ 


சர்‌ ஹம்‌ஃப்ரி டேவி 41 


உட்கொண்டால்‌ முதலிற்‌ சிரிப்பும்‌ கொந்தளிப்பும்‌ 
ஏற்பட்டுப்‌ பின்னர்‌ மயக்கம்‌ உண்டாகும்‌. இதனா 
லேயே இதற்குச்‌ “சிரிப்புவளி”'! எனப்‌ பெயர்‌ உண்‌ 
டாயிற்று, இது குளோராபாம்‌? போன்று இரண 
மருத்துவத்தில்‌ மயக்க மருந்தாகப்‌ பயன்படுகிறது. 


இவர்‌ தமது 19 ஆம்‌ ஆண்டிலேயே ஒளியின்‌ 
தன்மைகளையும்‌ வெப்பத்தின்‌? மாறுபாடுகளையும்‌ 
ஆராய்ந்தறிந்து அரிய கட்டுரைகள்‌ பல எழுதி வெளி 
யிட்டார்‌. தம்‌ ஆய்வுகள்‌ அனைத்தையும்‌ தம்‌ நண்பர்‌ 
டாம்கின்ஸ்‌* என்பவரது வீட்டிலேயே இவர்‌ நடத்தி 
வந்தார்‌. சிற்சில வேளைகளில்‌ இவர்‌ வெடி மருந்‌ துகளை 
ஆராய்ந்து பார்க்கும்பொழுது அவை வெடித்தமை 
யால்‌ மிகப்பெரிய ஓசைகளும்‌ வெடிகளும்‌ உண்‌ 
டாயின. டாம்கின்ஸ்‌ தம்‌ வீட்டிலுள்ளார்க்கு வெடி 
மருந்துகளால்‌ யாது தீங்கு நேரிடுமோ என அஞ்சி 
நடுங்கனார்‌. டேவி தமது காலத்தைப்‌ பயனற்ற 
ஆராய்ச்சிகளிற்‌ கழிப்பதாக டாம்கின்ஸ்‌ இவர்மீது 
 குறைகூறிய துமன்றி, அவற்றை உடனே நிறுத்தி 
விடும்படியும்‌ வற்புறுத்திக்‌ கூறினார்‌. ஆயினும்‌ 
டேவியோ தாம்‌ மேற்கொண்ட காரியத்திலேயே 
கண்ணுங்‌ கருத்துமாய்‌ இருந்து உழைத்து வந்தார்‌. 
டேவி :'மக்னிஷியம்‌”” என்னும்‌ ஒரு புதிய 
. பொருளைக்‌ கண்டுபிடித்தார்‌. அதைச்‌ சூடேற்றினால்‌ 
£ அது வெண்மையான ஒளியுடன்‌ சுடர்விட்டு எரிவ 
தைக்‌ காணலாம்‌. இரவில்‌ புகைப்படம்‌ எடுப்பதற்கு 
அது மிகவும்‌ பயன்படுகிறது. சுரங்கங்களிலும்‌ 
1. Laughing Gas. 2. Chloroform. 3. Heat. 
4. Tomkins. 0. Magnesium. 


42 புதியது புனைந்த அறிவியல்‌ அறிஞர்கள்‌ 


வெளிச்சமில்லாத ஏனைய இடங்களிலும்‌ படம்‌ 
பிடிக்க ௮ஃது உதவுகிறது. 

இவையுமன்‌ றி வெடிமருந்து (வாணம்‌) செய்வ 
தற்கு உதவும்‌ ஸ்ட்ரான்்‌ஷியமும்‌,1 சாயம்‌ வெளுப்ப 
தற்குப்‌ பயன்படும்‌ களோரீனும்‌.? மருந்து செய்வ 
தற்கு இன்‌ றியமையாதகான அயோடீனும்‌5 இவராற்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டன. 

டேவி 1629 ஆம்‌ ஆண்டு மேத்‌ திங்களில்‌ தமது 
91 அம்‌ அகவையில்‌ இம்‌ மண்ணுலகை வீட்டு மறைந்‌ 
தார்‌. ஆயினும்‌, இவர்தம்‌ புகம்‌ இவரது மின்சார 
விளக்கைப்‌ போன்றே இன்றும்‌ சுடர்விட்டு மிளிர்‌ 
கின்றது. த்‌ 


“ தோன்றிற்‌ புகழொடு தோன்றுக அஃதிலார்‌ 
தோன்றலின்‌ தோன்றாமை நன்று. 


1. Strontium. 2. - Chlorinc. 8, Iodine 


டு 


பயணங்கள்‌ செய்ய முடி 


குறித்த காலத்திற்குள்‌ 
மிகத் தொலைவிலுள்ள 


௬. ஜார்ஜ்‌ ஸ்டீபென்சன்‌ 
(George Stephenson) 
1781-1646 


சற்றேறக்குறைய நூறு ஆண்டுகட்கு முன்னர்‌ 
மக்கள்‌ ஓரிடத்தினின்றும்‌ பிறிதோரிடத்திற்குச்‌ 
செல்வது மிகவும்‌ கடின எத்தன்‌ 
மாக இருந்தது, அக்கா 
லத்தில்‌ இருப்புப்‌ பாதை 
போன்ற போக்கு வரவிற்‌ 
குரிய வச திகள்‌ குறைவா 
யிருந்தமையால்‌ மக்கள்‌ 


எளிதில்‌ நெடுந்‌ தொலைப்‌ 








யாது வருந்தினர்‌. இப்‌ 
பொழுதோ இருப்புப்‌ 


பாதையின்‌ உதவியால்‌ 


ஊர்களுக்கும்‌ போய்ச்‌ 
சேர்கின்றார்கள்‌. முதன்‌ 
முதலில்‌ இருப்புப்பாதையை அமைத்துக்‌ காட்டியவர்‌ 
ஜார்ஜ்‌ ஸ்டிபென்சன்‌ என்னும்‌ பேரறிஞராவர்‌. 


ஜார்‌ ஜ்ஸ்‌ டீபென்சன்‌ 


இவர்‌ 1781 ஆம்‌ ஆண்டில்‌ ஆங்கில நாட்டில்‌ நியூ 


'காஸில்‌! என்னும்‌ நகரில்‌ ஓர்‌ ஏழைக்‌ குடும்பத்தில்‌ 


தோன்றினார்‌. இவருடன்‌ பிறந்தார்‌ இன்னும்‌ எழுவ 


ராவர்‌. இவருடைய தந்தையார்‌ மக்கள்‌ எண்மரையும்‌ 


வைத்துக்‌ காப்பாற்றுதற்குப்‌ போதிய பொருளின்றி 
1. New Castle. 


மம புதியது புனைந்த அறிவியல்‌ அறிஞாகள்‌ 


வருந்தினார்‌. ஆகவே, ஸ்டீபென்சன்‌ தமது எட்டாம்‌ 
ஆண்டிலேயே கூலி 3வலைக்குப்போக நேர்ந்த து. இவர்‌ 
மாடு மேய்த்தும்‌ உழுதற்றொழில்‌ செய்தும்காளொன்‌ 
அக்கு இரண்டு பென்ஸ்‌ பெற்றுவந்தார்‌. இவருடைய 
பதினாறாவது ஆண்டில்‌, நிலக்கரிச்‌ சுரங்கமொன்றி 
லிருந்த பொறிகளை ஓட்டும்‌ வேலை இவருக்குக்‌ 
கிடைத்தது. வாரத்திற்குப்‌ பன்னிரண்டு பென்ஸ்‌ 
சம்பளமுங்‌ திடைத்தது. இவர்‌ தாம்‌ ஓட்டிவந்த 
பொறிகளை ஆராய்ச்சி செய்வதில்‌ மிகுந்த ஆவல்‌ 
கொண்டிருந்தார்‌. ஸ்டீபென்சன்‌ சில வேளைகளில்‌ 
அவற்றைத்‌ துண்டு துண்டாய்க்‌ கழற்றிப்பார்த்து 
மீண்டும்‌ பழையபடி பூட்டி விடுவார்‌. இதனால்‌ அப்‌ 
பொறிகளின்‌ பல்வேறு பகுதிகளின்‌ நுட்பங்களையும்‌ 
அவற்றின்‌ இயக்கங்களையும்‌ இவர்‌ நன்கு அறிந்து 
கொண்டார்‌. ஆயினும்‌ பொதுவாகப்‌ பொறிகளைப்‌ 
பற்றிய எல்லா நுட்பங்களையும்‌ தெரிந்துகொள்வ 
தற்கு அவற்றிற்குரிய நூல்களை ஊன்றிப்‌ படிக்க 
வேண்டுமென்பதை இவர்‌ உணர்ந்தார்‌. ஆகவே; 
ஸ்டீபென்சன்‌ தமக்கு ஓய்வு கடைத்தபோதெல்லாம்‌ 
அந்நூல்களைக்‌ கற்பதிலும்‌ எழுதுவதிலுமே காலங்‌ 
கழித்து வந்தார்‌. 

ஒருநாள்‌ அருகிலுள்ள ஒரு சுரங்கத்தில்‌ ஊற்றுப்‌ 
பெருக்கெடுத்து வெள்ளம்‌ நிறைந்துவிட்ட து. சுரங்‌ 


கத்தினின்றும்‌ நீரை வெளிப்படுத்தும்‌ நீருறிஞ்சு ்‌ 


பொறியோ சர்கேடான நிலையிலிருந்தது. எவரும்‌ 
அதைச்‌ செம்மைப்படுத்துப்‌ பயன்படுத்த இய 
லாது தவித்தனர்‌. அத்தொழிலிற்‌ றிறமைவாய்ந்‌ 
தோர்‌ பலர்‌ முயன்றும்‌ வீணாயிற்று. அது கண்ட 
ஸ்டீபென்சன்‌ பல நாட்களாய்‌ இடைவிடாது 


ஆகத்‌ 
உ 


ஜார்ஜ்‌ ஸ்டீபென்சன்‌ 45 


உழைத்து முடிவில்‌ அப்பொ றியைச்‌ செம்மைப்படு த்‌ 
அச்‌ சுரங்கத்திலிருந்த நீரை உறிஞ்சும்படி செய்தார்‌. 
“ இவர்‌ மெய்வருந்திச்‌ செய்த முயற்சிக்குக்‌ கூலியும்‌ 
கைமேல்‌ கிடைத்தது, இவரது திறமையை அச்‌ 
சுரங்கத்‌ தலைவர்கள்‌ . மிகவும்‌ பாராட்டி இவரை ஒரு 
பெரிய சுரங்கத்திற்கு மேற்பார்வையாளராக அமர்தீ 
திக்கொண்டனர்‌. அது முதல்‌ இவர்‌ புகழ்‌ நாடெங்‌ 
கும்‌ பரவத்‌ தலைப்பட்ட து. 
பெருஞ்சமைகளை நெடுந்தொலை விரைவில்‌ 
இழுத்துச்‌ செல்வதற்கு ஏதேனும்‌ வழியொன்று 
கண்டு பிடி.க்க வேண்டுமென்று ஸ்டீபென்சன்‌ நெடு 
நாட்களாய்‌ எண்ணிக்கொண்டிருந்தார்‌. ஆகவே, 
ம ஒவ்வொரு நாளும்‌ சுரங்கவேலை முடிந்தவுடன்‌, இழுக்‌ 
“கும்‌ ஆற்றல்‌ நிறைந்த ஒரு நீராவிப்‌ பொறியைக்‌ 
கண்டு பிடிக்க வேண்டுமென . இவர்‌ பெருமுயற்சி 
செய்துவந்தார்‌. அத்தகைய பெொறியொன்று 
அமைக்கப்‌ பெற்றால்‌, வெட்டியெடுக்கப்படும்‌ நிலக்‌ 
கரியைக்‌ குறைந்த செலவில்‌ சுரங்கங்களிலிருர்‌ து 
துறைமுகத்திற்கு அனுப்பி விடலாம்‌ என்பதை 
யுணர்ந்த முதலாளிகள்‌ ஸ்டீபென்சனுக்குப்‌ போ திய 
பொருளுதவி செய்தனர்‌. ஓராண்டு வரை ஆராய்ச்சி 
செய்து முடிவில்‌ ஸ்டீபென்சன்‌ நீராவிப்பொறி 
யொன்றைச்‌ செய்து முடித்தார்‌. முப்பது டன்‌ எடை 
யுள்ள சுமையை மணிக்கு ஆறு கல்‌ தொலைவு அப்‌ 
பொறி மேட்டுப்‌ பாங்கான இடத்திலும்‌ இழுத்துச்‌ 
செல்லும்‌ ஆற்றலுடையதாயிருந்தது. இதுவே அங்‌ 
குள்ள. மக்களுக்குப்‌ பெருவியப்பை உண்டாக்கி 
விட்டது; ஏனெனில்‌, இதைவிட விரைவாகச்‌ செல்லக்‌ 
கூடிய சுமை வண்டிகள்‌ அக்காலத்திலில்லையா தலின்‌. 


46 புதியது புனைந்த அறிவியல்‌ அறிஞர்கள்‌ 


சின்னாட்கழித்து, நீராவிப்பொறியை இருப்புப்‌ 
பாதையின்மேல்‌ ஓட்டினால்‌ அதன்‌ விரைவை இன்‌ 
னும்‌ மிகுதிப்படுத்தல்கூடும்‌ என்பதை இவர்‌ உணர்ந்‌ 
தார்‌. உணரவே, தம்‌ நண்பர்களின்‌ உதவிகொண்டு 
1825ஆம்‌ ஆண்டில்‌ ஸ்டாக்டன்‌;* டார்லிங்டன்‌? என்னும்‌ 
இரண்டு நகரங்களுக்கிடையில்‌ முதன்முதலாக ஓர்‌ 
இருப்புப்‌ பாதையை இவர்‌ ஏற்படுத்தினார்‌; இதன்‌ 
வழிச்‌ செலுத்திய புகைவண்டித்‌ தொடர்‌ பெருஞ்‌ 
சுமைகளை மிக எளிதில்‌ இழுத்துச்‌ செல்வதைக்‌ கண்‌ 
டார்‌. ஆயினும்‌, மணிக்குப்‌ பதினாறு கல்தொலைவு 
தான்‌ ௮ஃது ஓடிற்று. 

பின்னர்‌, லிவர்ப்பூல்‌? நகருக்கும்‌ மாஞ்செஸ்டர்‌” 
நகருக்கும்‌ இடையில்‌ ஸ்டீபென்சன்‌.. பிறிதொரு 
பெரிய இருப்புப்பாதை அமைக்கத்‌ தொடங்கனார்‌. 7 
அப்பாதை. சதுப்பு நிலங்களின்‌ வழியாகச்‌ சென்ற 
தால்‌ தண்டவாளம்‌ பதிபடுவது மிகவும்‌ கடினமாக 
இருந்த து. ஆதலால்‌ அவ்விடங்களைக்‌ கற்களாலும்‌ 
மரக்கட்டைகளாலும்‌ நிரப்பி நிலத்தை இறுகச்‌ 
செய்து அதன்மேல்‌ இருப்புப்‌ பாதையை அமைத்‌ 
தார்‌. இத்திறம்‌ உணர மாட்டாத மக்கள்‌ ஸ்டீபென்‌ 
சன து அருந்தொண்டுகளை இழித்துப்‌ பேசி நகையா 
டினர்‌. இவர்‌ கண்டுபிடித்த நீராவிப்பொறி சூட்டினால்‌ 
வெடித்துப்‌ போகுமென்றும்‌, அஃது இழுத்துச்‌ செல்‌ 
. லும்‌ வண்டித்‌ தொடர்களையும்‌, வ றிச்செல்லும்‌ 
- மக்களையும்‌ நொறுக்கித்‌ தள்ளிவிடுமென்றும்‌ சிலர்‌ 
கூறினர்‌. இன்னுஞ்‌ சிலர்‌ புகை வண்டியினின்று 
இளம்பும்‌ தீப்பொறிகள்‌ பாதை யோரங்களிலுள்ள 


1. Stockton. 2. Darlington. 
8. Liverpool. 4, Manchester. 


௯ 


ஜார்ஜ்‌: ஸ்டீபென்சன்‌. ..... 47 


ஊர்களையெல்லாங்‌ கொளுத்திவிடுமென அஞ்சினர்‌. 
மற்றுஞ்‌ சிலரோ நீராவிப்‌ பொறியினால்‌ ஏற்படும்‌ 
புகை நச்சுப்பொருள்‌ நிறைந்த தென்றும்‌, அப்‌ புகை 
வயல்களில்‌ மேய்ந்‌ துகொண்டி ருக்கும்‌ ஆடுமாடுகளைக்‌ 
கொன்றுவிடக்‌  கூடுமென்றுங்‌ கூறிப்போந்தனர்‌. 
நீராவிப்‌ பொறிகளும்‌ புகை வண்டிகளும்‌ பீரங்கி 
கனளைப்போலவே உயிருக்குத்‌ தீங்கு விளைவிப்பன 
வென்றும்‌, அவற்றை நம்பி ஏமாற வேண்டா 
மென்றும்‌,செய்தித்தாள்க ளெல்லாம்‌ எச்சரிக்கை 
செய்தன. ஸ்டீபென்சனோ சிறிதும்‌ ஊக்கம்‌ குன்றாது 
இருப்புப்‌ பாதையை ஒருவாறாகப்‌ போட்டு முடித்‌ 
தார்‌. புகைவண்டித் தொடரை முதன்முதலில்‌ நாட்‌ 


டுப்‌ புறங்களில்‌ செலுத்தியபொழுது மக்கள்‌ பலர்‌ 


அதை ஒரு பெரும்‌ பூதமெனக்கருதி அஞ்சின 
ரென்றும்‌, அது சினக்குறிகளுடன்‌ தங்களை நோக்கி 
ஓடிவருவதாக எண்ணி நடுநடுங்கினரென்றும்‌ கூறப்‌ 
படுகின்றன. 

நீராவிப்பொறியின்‌ பெரும்பயனை மக்கள்‌ நன்‌ 
குணர்வதற்குச்‌ சிறிதுகாலஞ்‌ சென்றது. அப்பொறி 
யை மிகச்‌ சிறந்த முறையிற்‌ செய்து முடிப்பவருக்கு 
ஐந்நூறு பவுன்‌ பரிசளிக்கப்படுமென 71890 ஆம்‌ 
அண்டி.ல்‌ அறிவிக்கப்பட்டது. அறிஞர்‌ பலர்‌ இப்பரிசு 


, பெற விரும்பித்‌ தம்மாலியன்ற அளவு முயற்சி செய்து 
( நீராவிப்‌ பொறிகள்‌ அமைத்தனர்‌. ஒன்றரைக்கல்‌ 


நீளமுள்ள இருப்புப்‌ பாதையில்‌ முறையே ஒவ்வொரு 
பொறியையும்‌ முன்னும்‌: பின்னுமாகப்‌ பத்துமுறை 
ஓட்ட வேண்டுமென்றும்‌, இடையே பொ றியிற்‌ கெடு 
தல்‌ ஏதேனும்‌ ஏற்பட்டு நின்றுபோய்விடில்‌ பந்த 
யத்தை இழம்‌ துவிடவேண்டுமென் றும்‌, முடிவுசெய்‌.து 


46 புதியது புனைந்த அறிவியல்‌ அறிஞர்கள்‌ 


நாள்‌ குறிப்பிட்டி ருந்தது. குறிப்பிட்ட ஈாளில்‌ மக்கள்‌ 
திரள்‌ திரளாகக்‌ கூடி வேடிக்கை பார்க்க வந்திருந்‌ 
தனர்‌. ஸ்டீபென்சனால்‌ அமைக்கப்பெற்றிருந்த புதிய 
நீராவிப்‌ பொறியே பத்து முறையோடு நில்லாமல்‌ 
இருபது முறை முன்னும்‌ பின்னுமாக ஓடிற்று. 
அதுவுமன்றி ௮ப்‌ பொறி தன்‌ எடையைப்‌ போன்று 
மும்‌ மடங்கு எடையுள்ள சுமையையும்‌ இழுத்துக்‌ 
கொண்டு மணிக்கு முப்பது கல்‌ தொலைவு விரைந்து 


சென்றது. அதனாடு போட்டியிட்ட ஏனைய பொறி . 


கள்‌ மணிக்குப்‌ பத்துக்கல்லேனும்‌ போகமாட்டாவாய்‌ 
இடையிலேயே நின்றுவிட்டன. ஆதலின்‌ ஸ்டீபென்ச 
னுக்கே அப்பரிசு வழங்கப்பெற்றது. அவ்வரிய பரிசு 
பெற்ற நீராவிப்‌ பொறிக்கு வாணம்‌! எனப்‌ பெயரி 
EEL து. | 

ஸ்டீபென்சனால்‌ ஏற்படுத்தப்பட்ட லிவர்ப்பூல்‌ 
மாஞ்செஸ்டர்‌ இருப்புப்பாதை 1680 ஆம்‌ ஆண்டு செப்டம்‌ 
பர்த்‌ திங்கள்‌ 16 ஆம்‌ நாள்‌ திறக்கப்பெற்றது. 
ஸ்டீபென்சனே புகைவண்டியைச்‌ செலுத்தினார்‌. 
வண்டித்தொடர்‌ பூக்களாலும்‌ பிறவற்றாலும்‌ மிகவும்‌ 
அழகுபெற ஓப்பனை செய்யப்பெற்றிருந்த து. ஆங்கிலப்‌ 
பேரறிஞர்‌ பலர்‌ முதன்முதலாக இப்‌ புகைவன்‌ டியில்‌ 
ஏறிச்‌ சென்றனர்‌. அவ்‌ வண்டி விரைந்து செல்வதைக்‌ 


கண்ட. அனைவரும்‌ இறும்பூதெய்தினர்‌. இதன்பின்‌ .. 


புகைவண்டியின்‌ பெருமை ஆங்கில நாடெங்கும்‌ பரவி 
யது. சில ஆண்டுகளுக்குள்‌ எங்கும்‌ இருப்புப்‌ பாதை 
கள்‌ அமைக்கப்‌ 9பற்றன. கதொலைவழிச்‌ செல்வதற்கு 
மிகவும்‌ இன்றியமையாததாகிய இப்புதிய வசதியைக்‌ 


கையாள்வதில்‌ ஏனைய நாடுகளும்‌ முனைந்து நின்றன. 


1, Rocket. 


; 


டல்‌ 


ஜார்ஜ்‌ ஸ்டீபென்சன்‌ 40! 


தொடக்கத்தில்‌ மக்கள்‌ ஏறிச்செல்லும்‌ வண்டி. 
கள்‌ மூடியின்‌ மேலே திறந்திருந்தன. செல்வர்கள்‌ தங்க: 


-ஞக்கே உரிமையான வண்டிகள்‌ செய்து அவற்றை: 


வேண்டும்போது புகைவண்டித்‌ தொடரில்‌ இணைத்‌. 
துப்‌ பயணம்‌ செய்து வந்தனர்‌. காளடைவில்‌ புகை 
வண்டிகள்‌ மிகச்‌ சிறந்த முறையிற்‌ செய்யப்படுவ' 
வாயின. இக்காலை உண்பதற்கும்‌ உறங்குவதற்குங்‌: 
கூட அவற்றுள்‌ வசதிகள்‌ ஏற்படுத்தப்‌ பெற்றிருக்‌: 
கின்றன. மணிக்கு நூற்றைம்பது கல்‌ தொலைவுக்கு. 
மேல்‌ விரைந்து செல்லக்கூடிய புகைவண்டிகள்‌ இப்‌ 
போது ஓடுகின்றன. மலைகளைத்‌ குளைத்தமைத்த 
வழிகளின்‌ ஊடேயும்‌, யாறுகளைத்‌ தாண்டியும்‌, 
பள்ளத்தாக்குகளைக்‌ கடந்தும்‌ இவ்வண்டிகளி னுதவி 
யால்‌, மிக எளிதிற்‌ செல்லுகன்றோம்‌, இவையனைத்‌ 
தையும்‌ தமது தளரா ஊக்கத்தால்‌ எளீிதாக்கித்‌ 
தந்த ஜார்ஜ்‌ ஸ்டீபென்சனுக்கு நாம்‌ என்றும்‌ 


- கடமைப்பட்டவர்களாவோம்‌. ஏழைக்குடியிற்‌ 


பிறந்த ஸ்டீபென்சன்‌ தம்‌ அறிவின்‌ முயற்சியீனாற்‌ 
சிறந்த பொறிவலாளராக விளங்கி உலகத்தார்க்கு. 
அளவிலாப்‌ பெருநன்மைகளைச்‌ செய்து மங்காப்‌ 
பெரும்புகமடைந்தார்‌. இவர்தம்‌ அருமைத்‌ திருமக 
னார்‌ இராபர்ட்‌ ஸ்டிபென்சன்‌” தம்‌ தந்தையாரைப்‌ 
போலவே சிறந்த பொறிவலாளராகி லிவர்ப்பூல்‌ மாஞ்‌. 
செஸ்டர்‌ இருப்புப்பாதை போடும்போது தம்‌ தந்தை 
யார்க்குத்‌ தம்மாலியன்ற உதவியைச்‌ செய்தார்‌; 
அன்றியும்‌ பல்வேறு இருப்புப்பாதைகளை ஏற்படுத்தி 
யும்‌ அரும்பெரும்‌ பாலங்களைக்‌ கட்டியும்‌ தமது 


(புகழை நிலைநாட்டினார்‌. ஜார்ஜ்‌ ஸ்டீபென்சன்‌ தம்‌. 
“மகன்‌ தமக்‌ காற்றிய உதவியை நேரிற்‌ கண்டுகளித்து 


1640 ஆம்‌ ஆண்டில்‌ 07 ஆவது அகவையில்‌, இறைவ 
னடி சேர்ந்தார்‌. 








1. Robert Stephenson. 
Lj: ப்‌. அ 


எ, சாமுவேல்‌ (மோர்ஸ்‌ (Samuel F. 7. Morse) 


1791—1672 

மின்சாரத்தின்‌ உதவியால்‌ செய்திகளை ஓரிடத்தி 
லிருந்து ee அனுப்பும்‌ கம்பிச்‌ செய்தி 
யைக்‌ (தந்தி முறையைக்‌) 
கண்டுபிடித்தவர்‌ சாமுவேல்‌ 
மோர்ஸ்‌ என்னும்‌ பேர 
றிஞராவர்‌. இவர்‌ 1791 
ஆம்‌ அண்டு ஏப்ரல்‌ திங்‌ 
கள்‌ 27ஆம்‌ நாள்‌ அமெரிக்‌ 
காவில்‌ சார்ல்ஸ்‌ பவுன்‌? 
என்னும்‌ ஊரிற்‌ பிறந்த 
வர்‌. இவர்‌ தந்தையார்‌ ந 
நூலாசிரியராயும்‌ பேரா 
சீரியராயும்‌ விளங்கிய 
ஒரு பெரியாராவர்‌. 
மோர்ஸ்‌ சிறுபிள்ளையாக 
சாமுவேல்‌ மோர்ஸ்‌ இருக்கும்‌ பொழுதே 


மிகுந்த குறும்புத்தனம்‌ உடையவராக இருந்தார்‌. 
இவர்‌ இளமையில்‌ ராண்ட்‌ என்னும்‌ ஆண்டு முதிர்ந்த 
ஒர்‌ அம்மையாரிடம்‌ கல்வி பயின்று வந்தார்‌. அவ்‌ 
வம்மையார்‌ குறும்பு செய்யும்‌ சிறுவர்களை அடக்கு. 
வதற்கு மிகவும்‌ நீண்ட பிரம்பு ஒன்று வல்‌ 
தார்‌. அதன்‌ உதவியால்‌ அவர்‌ தமது இருப்பிடத்தை... 
விட்டு எழுந்திராமலே பிள்ளைகளை அடிப்பது வழக்‌ 
கம்‌. ஒருகாள்‌ மோர்ஸ்‌ தமது மேசையின்மேல்‌ ஆசிரிய 
ரைப்‌ போன்று வேடிக்கையான படம்‌ ஒன்று 
1. Telegraph. 2. Charles Down. 9. Rand. 





௬ 


சாமுவேல்‌ மோர்ஸ்‌ 57 


வரைந்து வைத்தார்‌. இதுகண்ட ஆசிரியர்‌ மிகவும்‌ 
சினந்து மோர்ஸின்‌ சட்டைத்துணியைத்‌ தமது ஆடை 


யுடன்‌ சேர்த்து ஊசிகொண்டு தைத்துத்‌ தம்மை 


வீட்டு இவர்‌ அகலா து இருக்கும்படி செய்தார்‌. ஆயி 
னும்‌ மோர்ஸ்‌ துணியைக்‌ கிழித்துக்கொண்டு தப்பி 
ஓடி விட்டார்‌. 


இவருக்கு ஓவியம்‌ வரைவதில்‌ இளமைப்‌ 
பருவத்திலேயே ஏற்பட்ட பேரவா நாளடைவில்‌ 
முதிர்ச்சியுற்றது. இவர்‌ கலாசாலையிற்‌ கல்விபயின் று 
வருங்‌ காலையில்‌ தம்முடன்‌ பயின்ற மாணவர்கள்‌ தம்‌ 
படங்களை வரைந்து கொடுத்து அதனாற்‌ கிடைத்த 
பொருளைத்‌ தமது செலவிற்குப்‌ பயன்படுத்தி வந்தார்‌. 
மாணவராக இருக்கும்பொழுதே இவர்‌ அறிவியல்‌ 
ஆராய்ச்சிகளில்‌ மிகுந்த திறமையுடையவராய்க்‌ 
காணப்பட்டார்‌. ஏல்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ தமது 
கல்விப்‌ பயிற்சி முடிந்தவுடன்‌ . ஓவியம்‌ வரைவதி 
லேயே தம்‌ வாழ்நாளைச்‌ செலவிட எண்ணி இவர்‌ 
மூவாயிரம்‌ கல்‌ தொலைவிலுள்ள இலண்டன்மா 
ஈகருக்குச்‌ சென்று அங்கு ஓவியப்‌ பெரும்‌ புலமையும்‌ 
பெற்றார்‌. ஆனால்‌ ஓவியம்‌ வரைவதால்‌ இவருக்குச்‌ 
சிறிது பொருளே கிடைத்தது. இவர்‌ சிறிதும்‌ சோர்‌ 
வின்றி ஊக்கத்துடன்‌ உழைத்து வந்தாராதலால்‌ 
அரசர்‌ கலைக்கழகத்தில்‌ ஓர்‌ உறுப்பினராகத்‌ தேர்ந்‌ 


கெடுக்கப்‌ பெற்றார்‌. 


இலண்டன்மா ஈகரில்‌ இவருக்குப்‌ போதிய வரு 
வாயின்மையால்‌ இவர்‌ அமெரிக்காவுக்குத்‌ திரும்பிச்‌ 
சென்று படங்கள்‌ எழுதி விற்று வந்தார்‌. ஆனால்‌ 
ஓய்வு நேரங்களில்‌ இவர்‌ அறிவியல்‌ ஆராய்ச்சிகள்‌ 


52 புதியது புனைம்‌த அறிவியல்‌ ௮.றிஞாகள்‌ 


செய்வது வழக்கம்‌. இவற்றின்‌ பயனாக இவர்‌ 
தண்ணீர்க்‌ குழாய்‌” செய்வதில்‌ புதிய முறையொன்‌ 


றைக்‌ கண்டுபிடித்துக்‌ கையாண்டு அதனாற்‌ சிறிது - 


பொருள்‌ சேர்த்தார்‌. இவர்‌ மீண்டும்‌ ஐரோப்பாவிற்‌ 
குச்‌ சென்று சிறிது காலம்‌ தங்கியிருந்து 1081ஆம்‌ 
அண்டு அக்டோபர்த்‌ திங்கள்‌ முதலாம்‌ நாள்‌ சல்லி 
என்னும்‌ கப்பலிற புறப்பட்டு அமெரிக்காவுக்கு வந்து 
சேர்ந்தார்‌. வரும்‌ வழியில்‌ கப்பலில்‌ பாரடே,” என்னும்‌ 
. அறிஞரைப்‌ பற்றியும்‌ அவர்‌ மின்சாரத்தால்‌ உண்‌ 
டாகும்‌ மின்காந்தம்‌* கண்டுபிடித்தது பற்றியும்‌ கேள்‌ 
விப்பட்டார்‌. உடனே மோர்ஸாக்கு ஓர்‌: எண்ணம்‌ 
தோன்றிற்று. “ஏன்‌ மின்சார ஆற்றலால்‌ நம்‌ 
எண்ணங்களை ஓரிடத்தினின்றும்‌ மற்றோரிடத்திற்கு. 
அனுப்பக்கூடாது? என நினைக்கலாயினார்‌. ஆத 
லால்‌ அன்றிரவு முழுவதும்‌ இவர்‌ உறங்கவே இல்லை. 
ஒரு தாளில்‌ ஆங்கில எழுத்துக்கள்‌ 20 க்கும்‌ புள்ளிக. 
ளாலும்‌” கோடுகளாலும்‌” பின்வருமாறு அடை 
யாளங்கள்‌ எழுதினார்‌ :-- 


A என்னும்‌ எழுத்திற்கு ஒரு புள்ளியும்‌ ஒரு 


கோடும்‌ (.-- 
B எழுத்திற்கு ஒரு கோடும்‌ மூன்று புள்ளிகளும்‌ 
ட 


0 எழுத்திற்கு (----.) 
D எழுத்திற்கு (--. .) 


அ ௮ பசீ 


இங்ஙனமாகப்‌ புள்ளிகளையும்‌ கோடுகளையும்‌ 26வகை 


களாக மாற்றியமைத்துத்‌ தந்திக்‌ குறிகளை இவர்‌ 


கண்டு பிடித்தார்‌. 
1. Pump. 2. Sully. 8. Farady.. 
4, Electro-magnetism. 5. Dot. 6. Dash. 


சாமுவேல்‌ மோர்ஸ்‌ 23 


நியூயார்க்‌ நகருக்கு வந்து சேர்ந்தவுடன்‌ மோர்ஸ்‌ 
(தந்திக்‌) கருவி ஒன்று அமைத்தார்‌. இக்‌ கருவியில்‌ 
தாள்‌ குறுக்கே நகர்ந்து செல்லும்படியும்‌ எழுது 
கோல்‌! 'மேலுங்கீமும்‌ செங்குத்தாய்‌ அசையும்படியும்‌ 
செய்யப்பட்டிருநர்கன. கடிகாரச்‌ சக்கரங்களின்‌ உத 
வியால்‌ தாள்‌ சுழன்றது. எழுதுகோல்‌ மின்சாரக்‌ 
கம்பியோடு இணைக்கப்பட்டு அதன்‌ க இயங்‌ 
கிற்று. 

(தந்திக்‌) கருவி எவ்வாறு வேலை செய்றெதென்‌ 
பதைச்‌ சற்று ஆராய்வோம்‌:-—எழுதகோல்‌ காகிதத்‌ 
தன்மேல்‌ பொருந்தி யிருக்கும்பொழுது புள்ளி ௮ல்‌ 
லது கோடு விழுகிறது. இவ்வாறு ஒரு கண்ணிமைப்‌ 
பொழுது பொருந்தி இருந்தால்‌ ஒரு புள்ளி விழும்‌. 
நேரம்‌ சற்று மிகுதிப்படின்‌ ஒரு கோடு விழும்‌, அய 
விடத்தினின்றும்‌ தந்தி அடிப்பவர்‌ மின்சாரப்‌ பொத்‌ 
தானைக்‌ “கடகட” *கட்டுக்கட்‌ என்று நிறுத்தி 
நிறுத்தி அடிப்பதால்‌ கம்பியின்‌ மற்றொரு முனையி 
லிருக்கும்‌ எழுதுகோல்‌ புள்ளிகளாலும்‌ கோடுகளா 
லும்‌ பல்வேறு தந்தி எழுத்துக்களை வரைகின்றது, 
இதனால்‌ நெடுந்தொலைவிலிருந்து நமக்கு மிக எளிதிற்‌ 
செய்திகள்‌ மின்சாரக்‌ கம்பிவழியாக வந்து சேருகின்‌ 
றன. இங்ஙனமாக நிமிடத்திற்கு - 60 முதல்‌ 100 
சொற்கள்‌ வரை அனுப்பலாம்‌. 


மோர்ஸ்‌ தாம்‌ கண்டுபிடித்த கம்பிச்‌ தனு, 
மக்களுக்குப்‌ பயன்படுமுறையில்‌ அமைப்பதற்கு 
அரும்பாடுபட்டார்‌. அதற்கு வேண்டிய பொரு 
ளுதவியின்‌ றி இவர்‌ மிகவும்‌ வருந்தித்‌ தமது ஆராய்ச்‌ 
சியையும்‌ நிறுத்திவிட எண்ணினார்‌. நல்வினையின்‌ பய 
ம ஆட ணார றக்க கு இரத்த ளில்‌ கறற ட 


54 புதியது புனைந்த அறிவியல்‌ அறிஞர்கள்‌ 


னாக, 1885 ஆம்‌ ஆண்டில்‌ இவருக்கு நியூயார்க்‌ பல்‌ 
கலைக்கழகத்தில்‌ ஓர்‌ ஆசிரியர்‌ பதவி கிடைத்தது. - 
ஆகவே இவர்‌ மீண்டும்‌*தம்‌ ஆராய்ச்சிகளை ஈடத்தத்‌ 
தொடங்கினார்‌. மின்சாரச்‌ செய்தியை நெடுந்தொலை 
வுக்கு அனுப்பும்‌ போது அதன்‌ ஆற்றல்‌ குறைந்து 
தந்தி அடிப்பதற்குத்‌ தடை ஏற்பட்டது. மோர்ஸ்‌ 
தளரா ஊக்கத்துடன்‌ வருந்தி உழைத்து மின்சார 
ஆற்றல்‌ குன்றா திருக்கவும்‌ அது மேன்மேலும்‌ தன்‌ 
னை த்தானே புதுப்பித்துக்கோண்டு நெடுந்‌ தொலைவிற்‌ 
குச்‌ செல்லவும்‌ வழிகளைக்‌ கண்டுபிடித்தார்‌. 1697 ஆம்‌. 
அண்டில்‌. ஆல்பிரெயிட்‌ வெயில்‌! என்பவரது உதவி 
கொண்டு மோர்ஸ்‌ தம்‌ தந்திக்‌ கருவிகளை நல்லமுறை 
யில்‌ அமைத்து அவற்றை வாஷிங்டன்‌ நகரில்‌ 
ஈடந்த பொருட்காட்சி யொன்றிற்கு எடுத்துச்‌ சென்‌ . 
ர்‌. மக்கள்‌ அவற்றைக்கண்டு வியப்பெய் தினர்‌. ஆயி 
னும்‌, தந்திக்கம்பிகள்‌ அமைப்பதில்‌ தங்கள்‌ பொரு 
ளைச்‌ செலவிட எவரும்‌ துணியவில்லை. 

மோர்ஸ்‌ மூன்றாம்‌ முறையாக ஐரோப்பாவுக்குச்‌ 
சென்று எண்டன்‌, பாரிஸ்‌ முதலிய நகரங்களில்‌ தமது 
ஆராய்ச்சியா ற்‌ கண்டுணர்ந்த. உண்மைகளை வெளி 
யிட்டார்‌. அங்கில அறிஞர்கள்‌ அனைவரும்‌ இவர்தம்‌ 
திறமையைப்‌ போற்றிப்‌ புகழ்ந்தனர்‌. ஆயினும்‌ 
மோர்ஸின்‌ வறுமை. நீங்குவதற்கு வழியொன்றும்‌ ) 
ஏற்படவில்லை, கையில்‌ ஒரு காசுமின்றி இவர்‌ நியூ 
யார்க்‌ திரும்ப நேர்ந்தது. இவர்‌ தமது உணவிற்குங்‌ 
கூடக்‌ கடன்‌ வாங்கவேண்டியதாயிற்று. . அந்தோ, 
வறுமையின்‌ கொடுமைதான்‌ என்னே! “இன்மையின்‌ 


இன்னாதது யாது உள து?" 
1, Alfred Veil. - 2, Washington. 


சாமுவேல்‌ மோர்ஸ்‌ 9௨ 


வாஷிங்டன்‌ நகருக்கு மோர்ஸ்‌ மீண்டும்‌ ஒரு 
- முறைசென்று நகராண்மைக்‌ கழகத்தினரை யணுகித்‌ 
தமக்குப்‌ பொருளுதவி புரியுமாறு வேண்டினார்‌; 
ஆங்கு இவருக்கு மிகுந்த எதிர்ப்பு ஏற்பட்டும்‌ இவர்‌ 
தமது விடாமுயற்சியால்‌ வெற்றிபெற்றார்‌. வாஷிங்‌ 
டனுக்கும்‌ பால்டிமோருக்கும்‌! இடையில்‌ தந்திக்‌ 
கம்பி அமைக்கும்படி மோர்ஸாக்குக்‌ கட்டளை 
கிடைத்தது. இச்‌ செலவிற்காக இவருக்கு முப்பதாயி 
ரம்‌ டாலர்கள்‌ அளிக்கப்பட்டன. இந்நற்செய்‌ தியைக்‌ 
கேட்டு மோர்ஸ்‌ இன்பக்கடலில்‌ மூழ்கினார்‌. தந்திக்‌ 
கம்பி வேலை முடிவுபெற்றதும்‌ அதற்குரிய கருவிகள்‌ 
வாஷிங்டன்‌ உயர் துறை மன்றத்தின்‌? ஓர்‌ அறையில்‌ 
வைக்கப்பட்டன. வேடிக்கை பார்ப்பதற்காக அந்‌ 
நகர மாந்தர்‌ அனைவரும்‌ அங்குக்‌ கூடியிருந்தனர்‌. 
மோர்ஸ்‌ இறைவனிடத்து இடையறாப்‌ பேரன்பு 
பூண்டு ஓழுகுபவராகலின்‌, முதன்முதலாக “எல்லாம்‌ 
இறைவனால்‌ ஆக்கப்பட்டவை'' என்னும்‌ செய்தி 
யைத தந்தி மூலமாய்ப்‌ பால்டிமோர்‌ நகருக்கு அனுப்‌ 
பினார்‌. வெய்ல்‌ என்னும்‌ அறிஞர்‌ அச்செய்‌் தியைப்‌ 
பால்டி மோரில்‌ பெற்றுக்கொண்டு மீண்டு அதனைத்‌ 
ததி மூலம்‌ வாஷிங்டனுக்கு அனுப்பினார்‌. ஆங்குக்‌ 
குழுமியிருந்த மக்கள்‌ அனைவரும்‌ இப்புதிய வியத்தகு 
ட்‌ செயலைக்கண்டு பேருவகை எய்தினர்‌. மோர்ஸ்‌ 1992 
“ஆம்‌. ஆண்டில்‌ தொடங்கிய ஆராய்ச்சி 12 ஆண்டுக 
ளுக்குப்பின்‌ இவ்வாறு நிறைவுற்றது. மோர்ஸின்‌ 
புகழ்‌ காடெங்கும்‌ பரவத்‌ தலைப்பட்ட து. 
மோர்ஸினால்‌ கண்டுபிடிக்கப்பெற்ற தந்திமுறை 
எடிசன்‌? முதலிய மின்சார வல்லுநர்களின்‌ முயற்சி 
1. Baltimore. 2. Supreme Court. 3, Edison. 





56 புதியது புனைந்த அறிவியல்‌ அறிஞர்கள்‌ 


யால்‌ மிகச்‌ சிறந்த முறையிற்‌ பின்னர்‌ மாற்றி அமைக்‌ 
கப்பட்டது. ஒரே தந்திப்பாதை உள்ள இடங்களில்‌ 4 
ஒரு செய்தி கம்பியின்‌ வழியாகப்‌ போய்க்கொண் 
டிருக்கும்போது அதற்கு எதிராக மற்றொரு செய்‌ 
தியை அனுப்பும்‌ வழி கண்டுபிடிக்கப்பட்ட து. இதற்‌ 
குப்பின்‌ ஒற்றைக்கம்பியில்‌ ஓரே நேரத்தில்‌ நான்கு 
செய்திகளை அனுப்பும்‌ முறையும்‌ கண்டுபிடிக்கப்பட்‌ 
டது. இதனால்‌ தந்திப்‌ போக்குவரத்துக்குரிய கம்பி 
களின்‌ தொகை குறைந்து, செலவும்‌ சுருங்கிற்று. 
இவையுமன்‌ றிக்‌ குறைந்த நேரத்தில்‌ மிகுந்த செய்தி 
களை எளிதாய்‌ அனுப்பவும்‌ முடிந்தது. 

வாஷிங்டன்‌ தந்திநிலையம்‌ நிறுவிய சில ஆண்டு 
களுக்குள்‌ அமெரிக்காவிலும்‌ ஏனைய நாடுகளிலும்‌ 
தந்திக்‌ கம்பிகள்‌ அமைக்கப்பட்டன. மோர்ஸாக்குச்‌ “ 
செல்வம்‌ வந்து குவிந்தது. இவர்‌ தமக்கு ஓர்‌ அழகிய 
மாளிகை யொன்றைக்‌ கட்டிக்கொண்டார்‌. அம்மாளி 
கையில்‌ தமது அறையில்‌ தந்திக்‌ கருவிகளையமைத்து 
அவற்றின்‌ உதவியால்‌ இவர்‌ உலகன்‌ பல்வேறு 
இடங்களிலுள்ள மக்களொடும்‌ தந்திப்‌ போக்கு 
வரத்து வைத்துக்கொண்டார்‌. அரசியலார்‌ இவர்க்‌ 
குச்‌ சிறந்த பட்டங்கள்‌ வழங்கினார்கள்‌. ஈகரங்கள்‌ 
தோறும்‌ இவருக்கு வரவேற்புகளும்‌, வாழ்த்துக்‌ 
களும்‌ அளிக்கப்பட்டன. பணியுமாம்‌ என்றும்‌ 
பெருமை'' என்பதற்கிணங்கச்‌ செல்வம்‌ வந்துற்ற 
காலையும்‌ மோர்ஸ்‌ செருக்கின்றி மிகவும்‌ பணிவுடன்‌ 
நடந்துகொண்டார்‌. தாம்‌ வறுமைப்‌ பிணியால்‌ துன்‌ 
புற்றதை இவர்‌ ஒருபொழுதும்‌ மறந்துவிடவில்லை. 
ஓவியத்தில்‌ இளமையிலிருந்து தாம்‌ கொண்டிருந்த 
பற்றினையும்‌ இவர்‌ விட்டுவிடவில்லை; ஓவியம்‌ 


ரூ 


சாமுவேல்‌ மோர்ஸ்‌ 58 


வரைபவர்களைப்‌ பெரிதும்‌ அதரித்து வந்தார்‌; 
- அவர்கள்‌ தீட்டிய படங்களைப்‌ பெரும்பொருள்‌ 
கொடுத்து வாங்கி அவர்களை ஊக்கிவந்தார்‌. 1671 


ஆம்‌ ஆண்டில்‌ அறிஞர்‌ பலர்‌ ஒருங்கு சேர்ந்து நியூ 


யார்க்‌ நகரில்‌ இவரது உருவச்சிலை ஒன்று அமைத்து 


இவரைப்‌ பெருமைப்‌ படுத்தினர்‌. கொடைவள்ள 


லாய்த்‌ திகழ்ந்த மோர்ஸ்‌ 1672 ஆம்‌ பு இறை 
வன்‌ திருவடிநிழலை எய்தினார்‌. 


ஈதல்‌ இசைபட வாழ்தல்‌ அதுவல்ல து 
ஊ திய மில்லை உயிர்க்கு.” 


௮. தாமஸ்‌ ஆல்வா எடிசன்‌ 
(Thomas Alva Edison) 
1674—1981 

தாமஸ்‌ ஆல்வா எடிசன்‌ என்னும்‌ மின்சாரம்‌: 
ரா. 1074 ஆம்‌ ஆண்டு பிப்ரவரித்‌ திங்கள்‌ 
» 11 ஆம்‌ நாள்‌ அமெரிக்காவில்‌ : 
மிலான்‌” நகரில்‌ பிறந்தார்‌. இவர்‌ 
மின்சார ஆற்றலின்‌ உதவியால்‌” 
பலதிறப்பட்ட வியத்தகு.செயல்‌- 
களை நிகழ்த்திக்‌ காட்டியவராத 
லின்‌, இவரை “மாயக்காரர்‌' 2: 
என்று அழைப்பதுண்டு. இவர்‌ 
பல்வேறு புனைவுகளைப்‌ புதிதா 
கக்‌ கண்டு அமைத்தார்‌. அவற்‌: 
றுள்‌ கிராமபோன்‌? என்னும்‌: 
இசைக்‌ கருவியும்‌, சினிமா என்‌ 
தாமஸ்‌ ஆல்வா எடிசன்‌ னும்‌ ௮சைபடக்‌ கருவியும்‌ தலை 

சிறந்து விளங்குகின்‌ றன. 
எடிசனது அறிவுநுட்பம்‌ இவரது இளமைப்‌ 
பருவவிளையாட்டிலேயே நன்கு விளங்கிற்று. ஒருகாள்‌ 
ஆல்வா. எடிசன்‌ தமது வீட்டிலுள்ள வாத்‌ 
தொன்று அடைகாத்‌ துக்‌ குஞ்சு பொரித்தலைக்‌ கண்டு" 
வியந்து தாமும்‌ ஏன்‌ அதைப்போன்று செய்யக்கூடா 
தென எண்ணலாயினார்‌. எண்ணியவண்ணமே இவர்‌ 
சில முட்டைகளை அடுக்கிவைத்து ௮அவற்றின்மேற்‌. 
படுத்து அடைகாக்கவுக்‌ தொடங்கினார்‌. இவர்தம்‌ 
அன்னையார்‌ தம்‌ மகனைப்‌ பலவிடங்களிலும்‌ தேடி 


1. Milan, 2. Wizard. 3. Gramaphone.- 
4, Cinema. 





தாமஸ்‌ ஆல்வா எடிசன்‌ 62 


யலைந்து முடிவில்‌ இவர்‌ வாத்துக்கூண்டில்‌ படுத்திருப்‌ 
- பதைக்‌ கண்டு அக்கூட்டைக்‌ கலைத்து எடிசனை 
அழைத்துச்சென்றார்‌. 

இவர்தம்‌ தந்தையார்‌ சாமுவேல்‌ எடிசன்‌” 
என்பார்‌ பயிர்த்தொழிற்‌ பொருள்கள்‌ விற்று அதனால்‌ 
கடைக்கும்‌ ஊதியத்தைக்கொண்டு மிகவும்‌ எளிய 
வாழ்க்கை நடத்திவந்தார்‌. ஆகவே, எடிசனின்‌ 
அன்னையாரான நான்ஸி எலியட்‌? என்பவர்‌ முதலில்‌ 
எடிசனுக்கு வீட்டிலேயே கல்வி கற்பித்து வந்தார்‌. 
எடிசன்‌ ஓவ்வொரு பாடச்‌ சுவடியையும்‌ படித்து 
முடித்தவுடன்‌ தந்தையார்‌ மகனுக்குத்‌ தக்க பரிசு 
கொடுத்துக்‌ கல்வியில்‌ இவருக்கு ஊக்கமுண்டாகும்‌: 
படி செய்து . வந்தார்‌. இவருக்கு ஏழு ஆண்டுகள்‌ 
நிறைவதன்‌ முன்‌ இவர்தம்‌ தந்தையார்‌ வறுமை 
மிகுதியால்‌ குடும்பத்துடன்‌ மிலானிலிருந்து உரான்‌” 
என்னுமிடத்திற்குச்‌ சென்றார்‌. ஆதலின்‌ தம்‌ 
குடும்பத்தாரோடு அழைத்துச்செல்லப்பட்ட இவர்‌ 
இளமையிலேயே பொருள்‌ தேட நேர்ந்தது. இவர்‌ 
முதன்‌ முதலில்‌ புகைவண்டித்‌ தொடரில்‌ செய்தித்‌. 
தாள்கள்‌ விற்கும்‌ தொழிலில்‌ அமர்ந்தார்‌. பழைய 
அச்சுப்பொறி ஒன்றை இவர்‌ விலைக்கு வாங்கி அதைப்‌ 
புகைவண்‌ டியின்‌ ஒரு மூலையில்‌ வைத்துப்‌ “பெருவழித்‌. 


& 


- தூதுவன்‌ என்னும்‌ செய்தித்தாள்‌ ஒன்றும்‌ 


்‌ பதிப்பித்து வந்தார்‌. 

இவருக்கு மின்சார ஆராய்ச்சியில்‌ மிகுந்த ஆர்வம்‌: 
இருந்தது; ஆதலால்‌ இவர்‌ தம்‌ ஓய்வுநேரங்களை 
அவ்‌ வாராய்ச்சியிலேயே கழித்துவந்தார்‌. தாம்‌ 


1. Samuel Edison. 2. Nancy Elliot. 
3. Huron. 4. Grand Trunk Herald. 


60 புதியது புனைந்‌த அறிவியல்‌ அறிஞர்கள்‌ 


தொகுத்து வைத்திருந்த பொருள்‌ முழுவதையும்‌ 
இவர்‌ ஆராய்ச்சிக்கு வேண்டியவற்றை வாங்குவதி : 
லேயே செலவழித்தார்‌. இவர்‌ பகற்காலங்களில்‌ 
செய்தித்தாள்‌ விற்கும்பொழுது புகைவண்டி நிலை 
யங்களிலுள்ள தந்தி அறைகளுக்குச்‌ சென்று 
அங்குள்ளவர்களிடம்‌ தந்தி அனுப்பும்‌ முறைகளைப்‌ 
பற்றிக்‌ கேட்டுத்‌ தெரிந்து கொள்வார்‌. மவுண்ட்‌ 
கிளெமென்ஸ்‌* என்னும்‌ நிலையத்தில்‌ வண்டி அரை 
மணி நேரம்‌ நிற்பது வழக்கம்‌. இந்த ஓய்வு நேரத்தை 
எடிசன்‌ தந்திக்கருவிகளை ஆராய்வ திலேயே கழிப்பார்‌. 
ஒருநாள்‌ அடம்‌ நிலையத்‌ தலைவரான மெக்கன்ஸி? என்‌: 
பவாதம்‌ குழந்தை புகைவண்டிப்‌ பாதைக்குள்‌ 
இறங்கித்‌ தண்டவாளங்களைத்‌ தாண்டிச்‌ செல்ல il 
முயன்றது. அவ்வேளையில்‌ திடீரென்று ஒரு சுமை 
வண்டி அப்பாதை வழியாக வந்தது. இதைக்‌ 
கண்டதும்‌ எடிசன்‌ தமது உயிரையும்‌ பெரிதென்று 
எண்ணாமல்‌ கையிலிருந்த செய்தித்தாள்களைக்‌ கீழே 
எறிட்துவிட்டுக்‌ குழம்தை இருக்குமிடத்திற்கு ஓரே 
பாய்ச்சலாகப்‌ பாய்ந்தார்‌, பாய்ந்த இவர்‌ குழந்தை 
யைத்‌ தூக்கிக்கொண்டு. பாதைக்கு வெளியில்‌ 
குதித்தார்‌. அதற்குள்‌ சுமைவண்டி மிகவும்‌ அருகில்‌ 
வந்து எடிசனுடைய மிதியடிகளைப்‌ பிய்த்துக்‌ 
கொண்டு போய்விட்டது. ஆயினும்‌ குழந்தையின்‌ ட்‌ 
உயிர்‌ காப்பாற்றப்பட்டது. இதற்குக்‌ கைம்மாறாக- 
அக்‌ குழந்தையின்‌ தந்தையார்‌ எடிசனுக்குத்‌ தந்தி 
முறைகளை நன்கு கற்றுக்கொடுத்தார்‌. 

எடிசன்‌ அல்லும்‌ பகலும்‌ ஓயாது மின்சார 
ஆராய்ச்சி செய்துவந்தார்‌. ஒருகாள்‌ பாரடே என்‌ 
1. Mount Clemens. 2. Mackenzie. 3. Faraday. 


தாமஸ்‌ ஆல்வா எடிசன்‌ 6r 


னும்‌ மின்சார வல்லுகர்‌ இயற்றிய பழைய நூல்கள்‌ 
இவருக்குக்‌ குறைந்த விலையில்‌ கிடைத்தன. எடிசன்‌ 
- அவற்றை மிகுந்து அவலுடன்‌ வாங்கிச்‌ சென்று 
அன்று இரவு சிறிதும்‌ உறங்காமல்‌ படித்‌ துக்கொண் 
டி. ருந்தார்‌. தந்திக்‌ கருவியைக்‌ குறைந்த செலவில்‌: 
மிகச்‌ சிறந்த முறையில்‌ அமைக்கவேண்டுமென இவர்‌ 
முயற்சி செய்துவந்தார்‌. ஆகையால்‌, இது கருதி இவர்‌ 
ஒருநாள்‌ புகைவண்டியின்‌ ஒரு மூலையில்‌ ஆய்வுகள்‌: 
நடத்திக்கொண்டிருக்கையில்‌, வண்டியின்‌ அதிர்ச்சி 
யால்‌ கண்ணாடிப்புட்டி யொன்றிலிருந்த திப்‌: 
பாஷாணம்‌! கீழே கொட்டிவிடவே வண்டியில்‌ திப்‌ 
பீடித்தக்‌ கொண்டது. எடிசன்‌ சிறிதும்‌ தாமத 
மின்றி அத்தியை அணேத்தவீட்டார்‌. ஆயினும்‌ புகை. 
வண்டிக்‌ காவலன்‌” சீற்றங்கொண்டு எடிசனைச்‌ 
- செவிகளில்‌ அறைந்து வெளியில்‌ அரத்திவிட்டான்‌.. 
இதனால்‌ எடிசனுடைய செவிகளில்‌ ஒன்று செவிடு 
பட்டது. அந்தோ! என்ன கொடுமை ! எடிசன்‌ மன 
முடைந்து வீடு திரும்பினார்‌. இவர்தம்‌ அன்னையார்‌ 
மகனைத்‌ தேற்றி வீட்டிலேயே ஆய்வுகள்‌ நடத்திக்‌. 
கொள்ள இடங்கொடுத்தார்‌. 
சின்னாட்கழித்து இவர்‌ தம்‌ நண்பரான மெக்கென்‌ 
ஸியின்‌ உதவியால்‌ புகைவண்டிப்‌ பாதையில்‌ இரவில்‌ 
தந்தியடிக்கும்‌ வேலை இவருக்குக்‌ கிடைத்த து. இவர்‌ 
4 பல்வேறு இடங்களில்‌ தந்திவேலை பார்த்‌ துவந்தார்‌. 
இத்தொழிலில்‌ இணையற்றவராக இவர்‌ விளங்கனமை 
யால்‌ இவரது சம்பளம்‌ 2 டாலரிலிருந்து நூற்‌: 
றைம்பது டாலர்வரை உயர்ந்தது. ஆயினும்‌ தந்தி 
வேலைக்காரர்‌ பலர்‌ பொறாமையினால்‌ இவருக்குக்‌ கேடு: 
1. Phosphorus. 2. Guard. 





62 புதியது புனைம்‌த அறிவியல்‌ அறிஞர்கள்‌ 


சூழ்வராயினர்‌. இவரோ சிறிதும்‌ ஊக்கம்‌ குன்றாது 
தமது முயற்சியிலேயே கண்ணாயிருந்தார்‌. இவர்‌ 
பாஸ்டன்‌! நகரத்‌ தந்திச்‌ சாலையில்‌ இருக்கும்பொழுது 
ஓட்டுகள்‌ பதிவுசெய்யும்‌ மின்சாரக்‌ கருவி ஒன்று 
செய்தார்‌. இதனால்‌ இவரது புகழ்‌ பாஸ்டன்‌ நகரெங்‌ 
கும்‌ பரவிற்று. இதற்குப்‌ பின்‌ இவர்‌ ஒரே தந்திப்‌. 
பாதையில்‌ ஒரு செய்தி போய்க்‌ கொண்டிருக்கும்‌ 
போதே அதற்கு எதிராக மற்றொரு செய்தியை 
அனுப்பும்‌ வழியைக்‌ கண்டுபிடித்தார்‌. இதுவுமன்றி 
ஒற்றைக்‌ கம்பியில்‌ சேர்ந்தாற்போல்‌ எதிரெதிராக 
நான்கு செய்திகளை அனுப்பும்‌ முறையும்‌ இவரால்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால்‌ தந்இச்‌ செலவு 
சருங்கின அமன்‌ றி மிகுந்த செய்திகளைக்‌ காலத்‌ தாழ்‌ 
வின்றி அனுப்பவும்‌ ஏதுவாயிற்று. 

எடிசன்‌ இம்‌ முறைப்படி நியூயார்க்‌? ககருக்கு 
முதலிற்‌ செய்‌ தியை அனுப்பினார்‌. அங்குள்ளவர்கள்‌ 
இம்முறையை உணர முடியாது போகவே இவர்‌ 
நியூயார்க்கிற்கு தாமே செல்ல நேர்ந்தது. ஆங்கு 
இவர்‌ வேலையகப்படாது ஏங்கி வருந்து நின்றார்‌. 
அவ்வாறிருக்கையில்‌ ஓரு பொன்கடையிலுள்ள 
மின்சாரப்‌ பொறிகள்‌ ஓடாது நின்று போயின. 
எடிசன்‌ அவற்றை நுட்பமாக ஆராய்ந்து அவை முன்‌ 
போல்‌ இயங்கும்படி செய்தார்‌. அந்நிலையத்‌ தலைவர்‌ 
அக மகிழ்ந்து எடிசனைத்‌ தமது மின்சாரப்‌ பொறிக 1 
ளின்‌ மேற்பார்வையாளராக அமர்த்திக்‌ கொண்டார்‌. 
இவ்வேலையில்‌ எடிசனுக்கு மாதம்‌ 300 டாலர்‌ 
சம்பளம்‌ கிடைத்தது. சின்னாட்கழித்து இவர்‌ அந்‌ 
நகரத்‌ தந்திச்‌ சாலையில்‌ வேலைக்கு அமர்ந்தார்‌. அங்கு 

1. Boston. 2. New York. 


வ 


ர்‌ 


காமஸ்‌ ஆல்வா. எடிசன்‌ 63 


இவர்தம்‌ அரிய ஆராய்ச்சிகளின்‌ பயனாய்‌ விலைகளை 
அச்சடிக்கும்‌ புதிய கருவிகள்‌ இவரால்‌ கண்டுபிடிக்கப்‌ 


அர ப. இக்கருவிகளின்‌ அருமையை உணர்ந்த 


முதலாளிகள்‌ அவற்றைத்‌ தமக்கே உரிமையாக்கிக்‌ 
கொள்ள எண்ணினர்‌. அவர்கள்‌ அவ்‌ வுரிமையைப்‌ 
பெற எடிசனுக்கு நாற்பது ஆயிரம்‌ டாலர்‌ 
கொடுத்தனர்‌. 

எடிசன்‌ இத்தொகையிற்‌ பெரும்பகுதியைச்‌ செல 


வழித்துத்‌ தொழிற்சாலையொன்றைக்‌ கட்டினார்‌. இவ 


ரது தொழில்‌ நாளடைவில்‌ விரிவுற்றதால்‌ 1673 ஆம்‌ 
ஆண்டில்‌ நீவார்க்‌! என்னுமிடத்தில்‌ மற்றொரு பெரிய 


தொழிற்சாலையை ஏற்படுத்தினார்‌. எடிசன்‌ விற்பனைக்‌ 


காகச்‌ செய்த புதிய தந்திக்கருவிகள்‌ ஒருமுறை சரிவர 
“வேலை செய்யவில்லை. அது கண்ட அவர்‌ தாமும்‌ உறங்‌ 


காது, தம்‌ உதவியாளர்களையும்‌ உறங்கவிடாது 


இடைவிடாமல்‌ அறுபது மணிநேரம்‌ வருந்தி 
யுமைத்து அக்கருவிகளின்‌ குறைகளை நீக்கனரென்‌ 
அம்‌, இவ்வரிய முயற்சி கைகூடினவுடன்‌ இவர்‌ 
தொடர்ச்சியாக முப்பத்தாறு மணிநேரம்‌ உறங்கின 
'ரென்றும்‌ கூறப்படுகின்றன. | 

இவரது தொழிற்சாலையில்‌ மேரிஎஸ்டில்வெல்‌? என்ற 
ஓர்‌ அம்மையார்‌ வேலைபார்த்து வந்தார்‌. அவரை 
எடிசன்‌ காதலித்து 1678 ஆம்‌ ஆண்டில்‌ மணஞ்‌ 
செய்து கொண்டார்‌. அவருக்கு மேரியன்‌? ஆல்வா* 
'லெஸ்லீ” என்னும்‌ மூன்று குழந்தைகள்‌ பிறந்தன. 
முதலிரண்டு குழந்தைகளையும்‌ எடிசன்‌ முறையே 
புள்ளி வரி” என்று தந்திக்குறிகளின்‌ பெயரிட்டு 

1. Newark. 2. Mary Stillwel. od. Marion. 


4. Alva. 0. Leslie. 6. Dot. 
7. Dash, 


64 புதியது புனைந்த அறிவியல்‌ அறிஞர்கள்‌ 


அழைப்பது வழக்கம்‌. தம்‌அன்புமிக்க மனைவியை 
இவர்‌ 1691 ஆம்‌ ஆண்டில்‌ இழக்கும்படி நேரிட்டது. 
பின்னர்‌, இவர்‌ இரண்டாம்‌ முறை மணஞ்‌ செய்து 
கொண்டார்‌: இரண்டாவது மனைவியாரிடம்‌: 
மேடிலீன்‌1 சார்ல்ஸ்‌? என்னும்‌ இரு பிள்ளைகள்‌ 
தோன்றினர்‌. 

நீவார்க்‌ தொழிற்சாலையில்‌ இவருடைய வேலை 
களுக்கு இடம்‌ போதவில்லை. அகையால்‌ இவர்‌ 
மென்லோ பார்க்‌ என்னுமிடத்தில்‌ மிகப்பெரிய: 
தொழிற்சாலை யொன்று நிறுவினார்‌; பல்வேறு புதிய 
கருவிகளை இங்கு இயற்றினார்‌. பெல்‌* என்னும்‌ 
அசிரியர்‌ கண்டுபிடித்த டெலிபோன்‌” என்னும்‌ 
பேச்சுத்தந்தியினால்‌ நெடுக் தொலைவிலுள்ள இடங்க: 
ளுக்குப்‌ பேச்சுகளைச்‌ செலுத்த இயலா திருந்தது. 
எடிசன்‌ பல திறப்பட்ட நுட்பமான ஆய்வுகள்‌ நடத்தி 
இறுதியில்‌ வன்மைமிக்க பேச்சுச்செலுத்தி" ஒன்றைச்‌ 
செய்து முடித்தார்‌. இதன்‌ உதவியால்‌ பேசும்‌ ஓசை 
சிறிதும்‌ வலி குன்றாது எவ்வளவு தொலையானாலும்‌ 
போய்ச்‌ சேர்ந்தது. இதன்பின்‌ எடிசன்‌ மிக நுண்ணிய 
வெப்பத்தையும்‌ அளந்து காட்டும்‌ கருவிகளையும்‌, 
துகர்தற்கரிய மணங்களின்‌ தன்மைகளையும்‌ அளக்கக்‌ 
கூடிய கருவிகளையும்‌, மைக்ரோபோன்‌” என்னும்‌: 
ஓலிபெருக்கித்‌ தந்தியையும்‌ கண்டு பிடித்தார்‌. 

எடிசன்‌ நிகழ்த்திய வியத்தகு. புதுப்புனைவுக 
ளுக்கு ஒர்‌ அளவில்லை. இவர்‌ 1௦67ஆம்‌ ஆண்டில்‌ கிராம 
போன்‌ “என்னும்‌ இசைக்கருவியைக்‌ கண்டுபிடித்தார்‌. 

1. Madeline. 2. Charles. 8. Menlo Park. 


4. Bell, 0. Telephone. 6. Transmitter. 
7. Microphone. 8. Gramaphone. 


தாமஸ்‌ ஆல்வா எடிசன்‌ . 65 


இதன்‌ உதவியால்‌ மக்களின்‌ பாடல்களும்‌ பேச்சுக்‌ 
களும்‌ பதிவு செய்யப்பட்டு மீண்டும்‌ வேண்டும்போது 

4 அவை வெளியிடப்படுகின்றன. எடிசன்‌ ஓரு நாள்‌ 
தந்திக்‌ கருவிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கும்‌ 
பொழுது இயல்பாகப்‌ பாடிக்கொண்டிருந்தார்‌. அப்‌ 
பாடலின்‌ ஓசை மின்சார ஓலிபரப்பியின்மேற்‌ Yi 
தால்‌ அதன்மேல்‌ மூடியிருந்த தாள்‌ அசைவுற்று அதி 
லிருந்து ஊசி எடிசனது விரலில்‌ தைத்தது. *ஜலியி 
னால்‌ ஊசியை அசைக்கக்‌ கூடுமெனில்‌ அவ்வசைவு 
களை ஏன்‌ ஒரு தட்டின்மேல்‌ பதித்துக்கொள்ளக்‌ 
கூடாது!” என இவர்‌ எண்ணினார்‌. அங்ஙனம்‌ பதி 
வான கோடுகள்‌ மீண்டும்‌ முன்போல்‌ அவ்வொலி ' 
யைக்‌ கொடுக்கக்கூடும்‌ என இவருக்குத்‌ தோன்‌ 
ட றிற்று. எடிசன்‌ இர் நுட்பத்தை அதரவாகக்கொண்டு 
- ஆராய்ச்சிசெய்யத்‌ தொடங்கினார்‌. இவர்‌ முதலில்‌ 
தகரத்தட்டிலும்‌ பின்னர்‌ மெழுகுத்‌ தட்டிலும்‌ ஓசை 
யைப்‌ பதிவு செய்து பார்த்தார்‌. நாளொன்றுக்கு 
இருபது மணி நேரத்திற்கு மேல்‌ உழைத்து இவர்‌ 
ஆறு மாதங்களுக்குப்பின்‌ வெற்றியடைந்தார்‌. 1878 
ஆம்‌ ஆண்டில்‌ பிரான்ஸ்‌! தேயத்தில்‌ நடந்த பொருட்‌ 
காட்சியில்‌ கிராமபோனைக்‌ காண மக்கள்‌ திரள்‌ இர 
ளாக வந்தனர்‌. அங்கு வந்திருந்த பெரியோர்‌ பலர்‌ 
தங்கள்‌ பேச்சுக்களையும்‌ பதிவு செய்துகொண்டனர்‌. 
எடிசனுக்கு இக்‌ கருவியால்‌ திரண்ட பொருள்‌ 
எஈதிடைத்தது. எடிசன்‌ இக்கருவியை முதன்முதலாக 
இயற்றியபொழு து மக்கள்‌ பலர்‌ அதை ஓர்‌ ஏமாற்ற 
மமனக்‌ கருதினர்‌. ஓசைகள்‌ அக்கருவியிலிருந்‌ து உண்‌ 
மையில்‌ தோன்றவில்லை யென்றும்‌, எவனோ ஒருவன்‌... 

1. Erance. | 

பு.பு. ௮-0 


66 புதியது புனைந்த அறிவியல்‌ அறிஞர்கள்‌ 


மறைந்திருந்து குரலைப்‌ பலவாறு மாற்றிப்‌ பேசுகின்‌ 
ருன்‌ என்றும்‌ கூறினர்‌. 

எடிசன்‌ மின்சார இருப்புப்பாதை உண்டாக்கும்‌ 
நோக்கத்துடன்‌ நெடுநாட்களாக ஆய்வுகள்‌ நடத்தி 
வந்தார்‌. இவர்‌ தமது தொழிற்சாலையிலேயே மின்சார 
ஆற்றலை உண்டுபண்ணி இருப்புப்பாதையிற்‌ பாயும்‌ 
படி செய்தார்‌. இம்மின்சார ஆற்றல்‌ தண்டவாள த 
தின்‌ மேல்‌ நிற்கும்‌ வண்டி உருளையின்‌ வழியாக உட்‌ 
புகுந்து வண்டியை ஓட்டுங்‌ கருவியை இயங்கும்படி 
செய்தது. இம்மின்சார வண்டி சிகாகோ! லூவில்‌? 
முதலிய நகரங்களின்‌ பொருட்காட்சிச்‌ சாலைகளில்‌ 
காட்டப்பட்டபோது யாவராலும்‌ கொண்டாடப்‌ 
பட்டது. பின்‌, சில முதலாளிகளின்‌ உதவிகொண்டு 
எடிசன்‌ மின்சார இருப்புப்பாதைச்‌ சங்கம்‌ ஒன்று 
நிறுவினர்‌. 

இவருடைய ஈண்பர்களில்‌ ஒருவரான சர்‌ 
ஹம்‌ஃப்ரிடேவி என்னும்‌ புலவரால்‌ மின்சார விளக்‌ 
குக்‌ கண்டு பிடிக்கப்பட்ட அ. இவ்விளக்கில்‌ தோன்‌ 
றும்‌ வெளிச்சம்‌ சிறிது நேரமே நி.ற்கவல்லதாக இருக்‌ 
தது. இவ்விளக்கு அவியாமல்‌ நீண்டநேரம்‌ எரியும்‌ 
படி. திருத்தியமைக்க வேண்டுமென எடிசன்‌ முயன்று 
வந்தார்‌. நெடுகாட்களாக ஊ ணு றக்கமின்றி வருந்தி 
யுழைத்து இறுதியில்‌ இவர்‌ ஒரு விளக்கைச்‌ 
செய்து முடித்தார்‌. இவருடைய உதவியாள, 
களும்‌ அவ்விளக்கைச்‌ செய்து முடிக்காத 
உறங்குவ தில்லை்யென உறுதி செய்துகொண்டிரும்‌ 
தனர்‌. ஆயீனும்‌ அவர்கள்‌ அனைவரும்‌ சில 

1. Chicago. 2. Louisville. 

8. Sir Humphry Davy. 


= 


தாமஸ்‌ ஆல்வா எடிசன்‌ 67 


நாட்களில்‌ தம்‌ மன உறுதியை இழந்து தம்மால்‌ 


. உறக்கம்‌ விழிக்க முடியாதெனக்‌ கூறிவிட்டனர்‌. எடி 


சனோ சிறிதும்‌ ஊக்கம்‌ குன்றாமல்‌ இருபத்தொரு 
நாட்கள்‌ வரை கண்‌ துஞ்சாது வேலை செய்து முடிவில்‌ 
அவ்விளக்கை எரியும்படி செய்தார்‌. இவர்தம்‌ உளத்‌ 
திட்பத்தை என்னென்று கூறுவது! எடிசனுடைய 
மின்சார விளக்குகள்‌ உலகெங்கும்‌ பரவின. இதனால்‌ 
எடிசனுக்குப்‌ பொருள்‌ ஏராளமாய்‌ வந்து குவிந்தது. 
பொறாமையீனாலும்‌ பேராசையாலும்‌ சிலர்‌ எடிசன்‌ 
அடைந்த ஊதியத்தில்‌ தங்களுக்கும்‌ பங்கு வேண்டு 
மென வழக்குத்‌ தொடர்ந்தனர்‌. ஆயினும்‌ எடிசனே 
இறுதியில்‌ வெற்றியடைந்தார்‌. 

இதற்குப்பின்‌ எடிசன்‌ டைனமோ! என்னும்‌ 


மின்விளையிப்‌ பொறியொன்றைக்‌ கண்டு பிடித்தார்‌. 


அப்பொறியின்‌ ஆற்றலை மிகுதிப்படுத்தும்‌ நோக்கத்‌ 
துடன்‌ இவர்‌ அதனை மிக விரைவாக இயங்கும்படி 
செய்தபோது அதிலிருந்து நீராவிக்‌ குழாய்‌ இடி 
போன்ற ஓசையுடன்‌ வெடித்த து. நல்வினைப்‌ பயனால்‌ 
தீங்கொன்றும்‌ நேரிடவில்லை. ஆயினும்‌ இவருடைய 
உதவியாட்கள்‌ நடுநடுங்கி ஓட்டமெடுத்தனர்‌. எடிச 
னின்‌ ஆராய்ச்சிகள்‌ நாளுக்கு நாள்‌ பெருகிக்‌ கொண்டே 
போனமையால்‌ மென்லோபார்க்கில்‌ அமைக்கப்‌ 
பெற்ற நிலையங்களும்‌ போதாமற்‌ போயின. அதனால்‌ 


“எடிசன்‌ 1666 ஆம்‌ ஆண்டில்‌ ஆரஞ்சி மலையின்‌ அடிவா 


ரத்திற்‌ புதிய நிலையம்‌ ஓன்று ஏற்படுத்தினார்‌. 
அசைவுகளையும்‌ ஓசைகளையும்‌ அங்ஙனமே படம்‌ 

பிடித்துக்‌ காட்டவேண்டுமென்று 186? ஆம்‌ ஆண்டி 

லிருந்து எடிசன்‌ முயற்சி செய்துவந்தார்‌. சற்றேறக்‌ . 
1. Dynamo, 


66 புதியது புனைந்த அறிவியல்‌ அறிஞர்கள்‌ 


குறைய முப்பது ஆண்டுகளுக்குப்‌ பின்‌ இவரது 
எண்ணம்‌ நிறைவேறிற்று. இம்முறைட்படி, இயம்‌ ... 
கும்‌ மக்களின்‌ பல்வேறு நிலைகளை ஒரு விநாடிக்கு 
நாற்பத்தாறு வீதம்‌ புகைப்படங்கள்‌ பிடிக்கப்படுகின்‌ 
றன. இப்‌ படச்‌ சுருணகளை விரைவாகச்‌ சுழற்றி 
அவற்றின்‌ நிழல்‌ ஒரு திரையின்மேற்‌ படும்படி. செய்‌ 
தால்‌ மக்களும்‌ ஏனைய பொருள்களும்‌ அசைந்தியங்கு 
வதுபோல்‌ கண்ணுக்குப்‌ புலனாகும்‌. சினிமா! என்னும்‌: 
இப்‌ படக்காட்சி மக்களுக்குச்‌ சிறந்த வேடிக்கையாக 
வும்‌ பாடங்‌ கற்பிக்கும்‌ வழியாகவும்‌ அமைந்திருக்‌ 
கின்றது. இங்கனம்‌ அசைவுப்‌ படங்களை முதன்‌ . 
முதல்‌ உண்டாக்கிய பின்‌ இயக்கத்துடன்‌ ஓசையும்‌ 
சேர்க்கப்பட்ட து. 

இவையன்றி மண்ணிலும்‌ கல்லிலும்‌ கலந்திருக்‌ A 
கும்‌ இரும்பைக்‌ குறைந்த செலவில்‌ பிரித்தெடுப்ப 
தற்கு எடிசன்‌ ஒரு வழி கண்டுபிடி த்தார்‌. அக்டென்‌ 2 
என்னுமிடத்தில்‌ 1695 ஆம்‌ ஆண்டில்‌ இவர்‌ முதன்‌ 
முதலாக இவ்வேலையைத்‌ தொடங்கினார்‌. பெரிய 
பாறைத்‌ துண்டுகளை உருளைகளின்‌ உதவியால்‌ 
உடைத்துத்‌ தூளாக்கி ஆற்றல்‌ நிறைந்த காந்தங்‌ 
களால்‌ இரும்புத்தூளை அவற்றிலிருந்து வேறாகப்பிரித்‌ 
தெடுக்குமாறு செய்தார்‌ ; ஆக்டெனிலுள்ள கட்டி 
டங்களை மின்சார ஆற்றலின்‌ உதவி கொண்டு. 
ஓரிடத்திலிருந்து. மற்றோரிடத்திற்கு நகர்ந்து செல்லக்‌. 
கூடியனவாயும்‌ அமைக்கச்‌ செய்தார்‌. 

எடிசன்‌ விடுமுறை நாட்களில்‌ வசிப்பத ற்கெனக்‌. 
கென்மாண்ட்‌ என்னுமிடத்தில்‌ ஓர்‌ அழகியமாளிகை 
கட்டியிருந்தார்‌. அம்‌ மாளிகையில்‌ இவர்‌ தம்‌ இரண்‌ 

1. Cinema. 2. Ogden. 8. Genmont. . 


தாமஸ்‌ ஆல்வா எடிசன்‌ 69 


டாவது மனைவியுடனும்‌ மக்களுடனும்‌ இன்புற்று 
_ வாழ்ந்து வந்தார்‌. இவருக்கு ரஷியா! ஜப்பான்‌? முத 
லிய காடுகளிலிருந்து பல பரிசுகள்‌ அனுப்பப்பட்டன. 
மெல்போர்ன்‌, மிலான்‌,” பாரிஸ்‌” முதலிய இடங் 
களில்‌ நடைபெற்ற பொருட்காட்சிகளிலும்‌ எடிச 
னுக்குப்‌ பல பரிசுகள்‌ வழங்கப்பெற்றன. 

எடிசன்‌ எல்லாம்வல்ல இறைவனிடத்து மாறாத 
அன்பு பூண்டிருந்தவர்‌. “அவனன்றி ஒரணுவும்‌ 
அசையாது” என்பது இவரது முழு ஈம்பிக்கையா 
கும்‌. ஏழை மாணவர்களுக்குக்‌ கல்விகற்பிக்கும்‌ 
பொருட்டுத்‌ தமது பெயரால்‌ இவர்‌ நிதியொன்று 
ஏற்படுத்தினார்‌. அமெரிக்காவில்‌ இந்நிதியிலிரும்‌ து 
உதவீபெற்றுப்‌ பல இளைஞர்கள்‌ கல்வி பயின்று வரு 
கின்றனர்‌. 

ஒரு காரியத்தைத்‌ தொடங்கினால்‌ அது முடிவு 
பெறும்வரை எடிசன்‌ ஓய்வுகொள்வதில்லை. இவர்‌ 
இடைவிடாது ஆய்வுகள்‌ நடத்திக்‌ களைத்துப்போன 
போதெல்லாம்‌ இசை பாடுவதில்‌ தமது கருத்தைச்‌ 
செலுத்துவார்‌. இவர்‌ பல கருத்துக்களிடையே ஆழ்ந்‌ 
இருக்கையில்‌ தம்மையே மறந்துவிடுவதும்‌ உண்டு. 
புதிதாக என்ன கண்டுபிடிக்கலாம்‌ என்பதே எப்‌ 
பொழுதும்‌ இவருடைய நோக்கமாக இருந்துவந்த து. 
இவர்‌ தமது ஏழாவது ஆண்டிலிருந்து ஓயாது 
. உழைத்து வந்து எண்பத்து நான்காவது அகவையில்‌ 
விண்ணுலகு எய்தினார்‌. இவர்‌ செயற்கரிய காரியங்‌ 
களைச்‌ செய்துகாட்டிய பெரியார்‌ ஆகலின்‌ இவர்தம்‌ 
புகழ்‌ உலகம்‌ எங்கணும்‌ நிலைபெற்றிருக்கின்றது. 

1. Russia. 2. Japan. 9. Melbourne. 

4. Milan, 0. Paris. 


௯. குக்லியல்மோ மார்க்கோனி 
(Guglielmo Marconi) 2 


(18751987) 


உலகப்‌ புதுமைகள்‌ யாவற்றிலும்‌ மேலாக. 
விளங்குவது ரேடியோ! என்னும்‌ கம்பியில்லாத்‌ தந்தி 
யாகும்‌. இக்கருவி நெடுந்‌ 
தொலைவிலுள்ள இடங்க 
ளுக்கு இடையில்‌ கம்பி 
ஒன்றும்‌ இல்லாமலே 
மின்சாரத்தின்‌ உதவியால்‌ 
செய்திகளை . அனுப்புவ 
தற்குப்‌ பயன்படுகிறது. 
இக்காலை ரேடியோவின்‌ . 
மூலம்‌ பல்லாயிரக்கணக்‌ 
கான கற்களுக்கு அப்‌ 
பாலுள்ளவர்கள்‌ பேசுவ 
கதையும்‌ பாடுவதையும்‌ 
கேட்கின்றோம்‌. இஃது 
எங்கனம்‌ இயலும்‌? இவ்‌ 
வியத்தகு செயல்‌ மின்சார 
அலையினாலேயே நடைபெறுகின்றது. மின்சார அலை 
என்பதுயாது£ இதனை மிகத்‌ தொலைவிலுள்ள ஓர்‌. 
இடத்திற்கு அனுப்பி அங்குள்ள கருவியை இயக்கு J 
வ.து எங்ஙனம்‌? ஒரு நீர்‌ நிலையில்‌ ஒரு கல்லை வீசி எறி 
வோமாகில்‌ அந்நீரில்‌ அலைதோன்றி நெடுந்தொலை 
பரந்துசென்று மறைகின்ற கு. மின்சார அலைகளையும்‌ 
்‌ ஓரிடத்தினின்றும்‌ பிறிதோரிடத்திற்குத்‌ தாங்கிச்‌ 
1. Radio. 





குக்லியல்மோ மார்க்கோனி 


EN 


குக்லியல்மோ மார்க்கோனி . 71 


செல்ல நீரைப்போன்று வேறு ஏதேனும்‌ ஒரு 
பொருள்‌ வேண்டும்‌; இத்தகைய பொருள்‌ வான்வெளி 
யெங்கும்‌ பரவியுள்ள தும்‌ மிகவும்‌ அண்ணிய அணுத்‌ 
திரள்களால்‌ ஆகியதுமான ஈதர்‌! என்னும்‌ ஒரு வளி 
ஆகும்‌. இவ்வியத்தகு வளியில்‌ மின்‌ அலைகள்‌ ஒரு 
விநாடிக்குச்‌ சற்றேறக்குறைய 1,66,000 கல்‌ விழுக்‌ 
காடு விரைந்து செல்கின்றன. இவ்வலைகள்‌ ஈதர்‌ வளி 
மீன்‌ உதவியால்‌ வானில்‌ தோன்றும்‌ எல்லாப்‌ 
பொருள்களையும்‌ தங்குதடையின்‌ றி ட. செல்‌ 
கின்‌ றன. 

செய்திகள ஓரிடத்திலிருந்து மற்றோரிடத்திற்கு 
ஈதர்‌ மூலமாய்‌ அனுப்புதற்கு முதலில்‌, ஒலியானது 
மின்சார ஆற்றலாக மாற்றப்படுகின்றது. இம்‌ மின்‌ 
சார ஆற்றல்‌ ஈதர்‌ அலைகளின்‌ உதவியால்‌ குறிப்பிட்ட 
இடங்களுக்கு அனுப்பப்பெறுகின்ற து. ஆங்கு இம்‌ 
மின்சார ஆற்றலை மீண்டும்‌ பழைய ஓலியின்வடிவாக 
மாற்றிச்‌ செய்திகளை யாவரும்‌ அறிகின்றனர்‌. இங்ங 
னமே இசைவாணர்‌ ஒருவர்‌ பாடினால்‌ மின்காந்தத்‌ 
தால்‌? ஆகிய ஒரு கருவி ௮ப்பாடலிலுள்ள பலதிறப்‌ 
பட்ட ஓசைகளை மின்‌ அலைகளாக மாற்றி வான்வெளி 
யிற்‌ செலுத்துகின்றது. இவ்வலைகளைத்‌ தொலைவி 
லுள்ள மின்வாங்கிகள்‌” ஏற்றுக்கொண்டு அவற்றை 


ஓலிபெருக்கி£யின்மிது பாய்ச்சி அப்பாடலைத்‌ தெளி 


வாய்க்‌ கேட்கும்படி செய்கின்‌ றன. 
இவ்வரிய ரேடியோ என்னும்‌ கருவி குக்லியல்மோ 
மார்க்கோனி என்னும்‌ பேரறிஞரால்‌ கண்டுபிடிக்கப்‌ 
பட்டது. இவர்‌ 1679 ஆம்‌ ஆண்டு ஏப்ரல்‌ திங்கள்‌ 
பி த்தன ட வர கடு றுகணு்‌. TT 
9. Receivers. 4, Loudspeaker. 


72 புதியது புனைந்த அறிவீயல்‌ . அறிஞர்கள்‌ 


25 ஆம்‌ நாள்‌ இத்தாலி நாட்டிற்‌ பிறந்தார்‌. ஆய்வுகள்‌ 
நடத்துவதில்‌ இளமையிலேயே இவர்‌ மிகுந்த ஊச்‌ 
கங்‌ கொண்டிருந்தார்‌. இவர்‌ தமத வீட்டிற்கு அருகி 
லுள்ள .குன்றொன்றில்‌ வளரும்‌ கள்ளிப்பழங்களை 
ஒன்றுகூட விடுவதில்லை யென்றும்‌, அவற்றின்‌ சாற்‌ 
றைப்‌ பிழிந்து தாம்‌ எழுதுவதற்கு மை ஆக்‌ 
கிக்கொள்வார்‌ என்றும்‌ கூறப்படுகின்றன. இவர்‌ 
மாணவராக இருக்கும்பொழுதே எடிசன்‌ . என்னும்‌ 
மின்சார வல்லுகரின்‌ ஆராய்ச்சிகளையும்‌, அவற்றால்‌ 
விளையும்‌ பயன்களையும்‌ கேள்வியுற்றுத்‌ தாமும்‌ மின்‌ 
சார ஆராய்ச்சியீல்‌ ஈடுபட்டார்‌. 


இவர்‌ தமது 14 ஆம்‌ ஆண்டிலேயே வான்வெளி . 
யெங்கும்‌ கண்ணுக்கு எட்டாது மறைந்து இடக்கும்‌ 
ஈதர்‌ என்னும்‌ வளீயைப்பற்றி ஆராய்ச்சிசெய்தார்‌. 
கதிரவனின்‌ ஒளி ஈதர்‌ அலைகளின்‌ உதவிகொண்டு நம்‌ 
மைச்‌ சேர்கின்‌ றதென்றும்‌, ஓளி யலைகளைப்போன்று 
அதே விரைவுடன்‌ மின்சார அலைகளையும்‌ இவ்வளி 
யின்‌ மூலம்‌ செலுத்தக்கூடு மென்றும்‌ இவர்‌ கண்டு 
ணர்ந்தார்‌.. அன்றியும்‌ இவ்வலைகளின்‌ உதவியால்‌ 
செய்திகளை ஓரிடத்தினின்றும்‌ பிறி3தாரிடத்திற்கு 

அனுப்பக்கூடுமெனவும்‌ இவருக்குத்‌ தோன்றிற்று. 
ஆகவே இவர்‌ ஈதர்‌, அலைகளை விருப்பம்போல்‌ இயக்‌ 3 
குவதற்கும்‌ அவற்றை நெடுந் தொலைவிலுள்ள மின்சா 
ரக்‌ கருவியில்‌ தாக்கும்படி செய்வதற்கும்‌ வழிதேட 
லானார்‌. அசன்பொருட்டுப்‌ பலதிறப்பட்ட ஆய்வுகள்‌ 
கடத்தியதன்‌ பயனாக, 1696 ஆம்‌ ஆண்டில்‌, கம்பியின்‌ 
உதவியின்‌ றியே தந்தி அனுப்பும்‌ வியத்தகு கருவிகளை 
இவர்‌ செயது முடி தீதார்‌. 


குகலியல்மோ மார்க்கோனி 73 


ஆயினும்‌, இம்முறைப்படி அனுப்பும்‌ செய்திகள்‌ 
மிகவும்‌ அருகிலுள்ள இடங்களுக்2க எட்டக்கூடியன 
வாக இருந்தன. மார்க்கோனி தாம்‌ கண்டுபிடித்த 
இப்புதிய முறையைப்‌ பரப்புதற்பொருட்டு இங்கிலாந்‌ 
துக்குச்‌ சென்றார்‌. முதன்முதலில்‌ இலண்டன்‌ (தபால்‌) 
அஞ்சல்‌ நிலைய த்திலிருந்‌ து 900 அடித்‌ தொலைவிலுள்ள 
ஓரிடத்திற்குச்‌ செய்திகளை அனுப்பினார்‌. பின்னர்‌, 
விடாது இத்துறையில்‌ இவர்‌ முயன்று வந்ததன்‌ பய 
னாய்‌ இக்கலை சிறிது சிறிதாக வளர்ச்சியுற்று 1899 
அம்‌ ஆண்டில்‌ 200 கல்‌ தொலைவுவரை செய்திகள்‌ 
அனுப்பப்பட்டன. மறு ஆண்டின்‌ தொடக்கத்தில்‌ 
உலகம்‌ போற்றும்‌ மார்க்கோனி தந்நிச்சாலை நிறுவப்‌ 
பெற்றது. மார்க்கோனி அல்லும்‌ பகலும்‌ இடை 
விடாது வருந்தியுழைத்து நெடுந்தொலைவிலுள்ள 
இடங்களுக்குச்‌ செய்திகளை அனுப்பும்‌ ஆற்றல்‌ 
நிறைந்த கருவீகளைச்‌ செய்து முடித்தார்‌. இவர்‌ 
கார்ன்வால்‌? என்னும்‌ இடத்தினின்றும்‌ அட்‌ 
லாண்டிக்‌ கடலுக்கு அப்பாலுள்ள நியூஃபெளண்ட்‌ 
லாந்துக்கு” எவ்வாறேனும்‌ செய்திகளை அனுப்ப 
வேண்டுமென முயற்சிசெய்தார்‌. ஒருவேளை இவ்‌ 
வெண்ணம்‌ நிறைவேறாவிடில்‌ ஈகைப்பிற்‌ கடெமாகுமே 
என அஞ்சி இவர்‌ இதனை எவரிடமும்‌ வெளியிடாது 
மறைத்து வைத்துக்‌ கொண்டார்‌. 
கார்ன்வால்‌ தந்தி நிலையத்தில்‌ எல்லா ஏற்பாடு 
களையும்‌ செய்து முடித்தவுடன்‌ தம்‌ உதவியாளர்க 
ளாக கம்ப்‌“, பேஜெட்‌” என்பாருடன்‌ புறப்பட்டு 
இவர்‌ நியூ£ஃபெளண்ட்லாந்துக்குச்‌ சென்றார்‌ ; அங்குக்‌ 
1, Marconi's Wireless Telegraph Company. 


2. Cornwall. 9. Newfoundland. 
4. Kemp. D. Paget. 


74 புதியது புனைந்த அறிவியல்‌ அறிஞர்கள்‌ 


கடற்கரையோரமாக இருந்த பழைய கட்டிடமொன்‌ 
றில்‌ தம்முடைய கருவிகளை அமைத்துக்கொண்டார்‌. . 
அக்காலை காற்று மிகுதியாக இருந்ததால்‌ இவர்தம்‌ 
அராய்ச்சி சிறிது பொழுது தடைப்பட்டது; ஆயினும்‌ 
ஊக்கம்‌ குன்றாது ஆராய்ச்சிக்கு வேண்டிய எல்லா 
வற்றையும்‌ இவர்‌ சீர்படுத்திவைத்தார்‌. இங்கிலாந்தை 
விட்டுப்‌ புறப்படுவதன்முன்‌ கார்ன்வால்‌ தந்திநிலை 
யத்திலுள்ள தம்‌ ஆட்களிடம்‌ இவர்‌ ஒருநானைக் குறிப்‌ 
பிட்டு அன்று மாலை 3 மணி முதல்‌ இடைவிடா து 
2௪ றிய மின்சார அலைகளை அனுப்பிக்கொண்டிருக்கும்‌ 
படி கட்டனையிட்டிருந்தார்‌. 8 சிறு அலைகள்‌ அல்லது 
புள்ளிகள்‌ தந்தி முறைப்படி 5 என்னும்‌ அங்கில 
எழுத்தைக்‌ குறிப்பன. அகும்‌. குறிப்பிட்ட நேரம்‌ 
வந்தவுடன்‌ மார்க்கோனி தமது செவியில்‌ மின்சாரக்‌ - 
கருவியை வைத்துக்‌ கொண்டு  உற்றுக்கேட்டார்‌. 
காற்றோ மிகவும்‌ கடுமையாக வீசிக்கொண்டிருந்த து. 
இதனால்‌ அன்று முழுவதும்‌ இவருக்கு ஓசை யொன்‌ 
அங்‌ கேட்கவில்லை; மறுநாள்‌ சிறிது ஓசை கேட்கத்‌ 
துவங்கிற்று. உடனே மார்க்கோனி தம்‌ உதவியாள 
ரின்‌ செவியில்‌ அக்‌ கருவியை வைத்துக்‌ கேட்கும்படி 
செய்தார்‌. எனினும்‌ சிறிதுபொழுதிற்குள்‌ அவ்வொலி 
நின்று போயிற்று. அனைவரும்‌ பொறுமையோடு ' 
காத்திருந்தனர்‌. நெடுநேரத்திற்குப்பின்‌ அவ்வோசை 
மீண்டும்‌ கேட்கத்‌ தொடங்கிற்று. இவ்வண்ணம்‌ . 
தட்திச்செய்தி கம்பியின்‌ உதவியின்றி அட்லாண்டிக்‌ 
கடலை முதன்முதலாகக்‌ கடந்து சென்றது. உலகிற்‌ 
பெரியதொரு புதுமையைக்‌ கண்டுபிடித்தோமென்‌ 
பதை உன்னி உன்னி மார்க்கோனி அளவிலா மகிழ்‌ 
வெய்தினர்‌. 


ணை 


வெளியிட்டார்‌. துவக்கத்தில்‌ மக்கள்‌ பலர்‌ அவற்றை 


பல்லாண்டுகளாய்‌ ஓயா து உழைத்து “ஒலிதிருத்தல்‌ 


குகலியல்மோ மார்க்கோனி 7௦ 


தம்முடைய அரிய ஆய்வுகளாற்‌ கண்டறிந்த 
உண்மைகளை. மார்க்கோனி செய்தித்‌ தாள்களில்‌ 


உண்மையன்றென மறுத்தனர்‌. ஆயினும்‌, கெல்வின்‌" 
என்னும்‌ ஆராய்ச்சியாளரும்‌ அவர்‌ போன்றவர்கள்‌ 
சிலரும்‌ இவர்தம்‌ அறிவுரைகளைப்‌ போற்றிப்‌ புகழ்க்‌ 


தனர்‌. இதன்‌ பின்னரே மார்க்கோனியின்‌ பெருமை 


மக்களுக்குத்‌ தெரியலாயிற்று, 27 ஆண்டுகளும்‌ நிரம்‌ 


பப்பெறாத இளைஞராயிருக்கும்‌ பொழுதே. அரிய இவ்‌ 


வாய்வுகளை இவர்‌ நடத்தி வெற்றிபெற்றமை கண்டு 
அறிஞர்‌ அனைவரும்‌ இவரைப்‌ பாராட்டினர்‌. அறிவி 
யல்‌ . வளர்ச்சியின்‌ பொருட்டு ஆண்டுதோறும்‌ 
ஸ்வீடன்‌? நாட்டில்‌ வழங்கப்படுவதும்‌ நூறாயிரம்ரூபாக்‌ 
களுக்கும்‌ மேல்‌ மதிப்பிடக்‌ கூடியதுமான நோபெல்‌ 
பரிசு? அவருக்கு 1909ஆம்‌ ஆண்டில்‌ கிடைத்தது. இக்‌ 
காலத்தில்‌ எவரும்‌ பெறுதற்கரிய 2பரும்பேறுகளில்‌ 
இஃது ஒன்று ஆகும்‌. கம்பியில்லா த்தட்‌ தியின்‌ அருமை 
பெருமைகளை இத்தாலி, பிரான்ஸு, இங்கிலாந்து 
ஆகிய மாடுகள்‌ நன்குணர்ந்து பல்வேறு இடங்களிலும்‌ 


புதிய முறையில்‌ தந்திநிலையங்கள்‌ அமைத்துக்‌ 


கொண்டன. 

மார்க்கோனி தம்‌ ஆராய்ச்சியை இவ்வள வோடு 
நிறுத்திவிடவில்லை. ஓரிடத்திலிருந்து மற்றோரிடத்‌ 
திற்கு மறை பொருளாய்‌ அனுப்பும்‌ செய்திகளைப்‌ 
பகைவர்‌ எவரும்‌ அறிந்துகொள்ளா திருப்பதற்குரிய 


. வகையொன்றைத்‌ தேடலானார்‌. இது கருதி இவர்‌ 


*. ரக்‌ 


1. Kelvin. 2. Sweden. 
8. Nobel Prize. 4. Tuning, 


76 புதியது புனைந்த அறிவியல்‌ அறிஞர்கள்‌ . 


என்னும்‌ முறையொன்றைக்‌ கண்டுபிடித்தார்‌. இம்‌ 
முறைப்படி மின்சார அலைகளின்‌ அளவும்‌ விரைவும்‌ . 
இக்காலை ஏறக்குறைய இருநூறுவகைகளாய்‌ மாற்றி 
அனுப்பப்படுகின்‌ றன. செய்திகளைப்‌ பெற்றுக்‌ 
கொள்ளும்‌ மின்வாங்கிக்கருவிகள்‌! . இவற்றிற்கேற்ப 
அமைக்கப்பட்டிருக்கன்‌ றன. ஆதலின்‌, அனுப்பப்‌ 
படும்‌ மின்‌ அலைகளின்‌ அளவு, விரைவு இவற்றை 
முன்னால்‌ அறிந்து அவற்றிற்கு ஏற்றவாறு மின்‌ 
வாங்கியைத்‌ திருகிவிட்டாலொழிய ஓசை ஏனைய 
இடங்களுக்கு எட்டாது. அன்றியும்‌ அயலான்‌ ஒரு 
வன்‌ குறுக்கிட்டு இவ்வலைகளிற்‌ செய்தியைத்‌ தாங்கிச்‌ 
செல்லும்‌ அலை இன்னதென எளிதில்‌ அறிந்துகொள்‌ 
வும்‌ முடியாது. ஒரு விநாடிக்கு நூற்றெண்பத்தா 
ருயிரம்‌ கல்‌ தொலைவிற்கு மேல்‌ விரைந்து செல்லும்‌ - 
இவ்வலை ஒவ்வொன்றையும்‌ சோதித்துப்‌ பார்ப்ப 
ள்‌ செய்‌ திகள்‌ குறிப்பீட்ட இடங்களுக்குப்‌ 
(போய்ச்‌ சேர்ந்‌ துவிடும்‌. 

ரேடியோவை மக்களுக்குப்பயன்படும்படி. சிறந்த 
முறையில்‌ அமைப்பதற்கு எடிசன்‌? பிளெம்மிங்‌” டி.ஃபர 
ரஸ்ட்‌“ முதலிய மின்சார வல்லுநர்கள்‌ மார்க்‌ 3கானிக்கு 
உதவியாக இருந்தனர்‌. 1974ஆம்‌ ஆண்டில்‌ மார்க்கோ 
னிக்கு அரசாங்கத்தார்‌ ஓர்‌ அரிய பட்டத்தை 
வழங்கினர்‌. 1980ஆம்‌ ஆண்டில்‌ இவர்‌ இத்தாலி. 
காட்டின்‌ பல்கலைக்‌ கழகத்தின்‌ தலைவராகத்‌ தேர்ந்‌ 
கெடுக்கப்பெற்றார்‌. 

ரேடியோவின்‌ வியத்தகு செயல்கள்‌ அளவற்றன 
அகும்‌. இது பல்லாயிரக்கணக்கான உயிர்களைக்‌ காப்‌ 

1. Receivers. 2. Edison. 

3. Flemming. 4. De forest. 


குக்லியல்மோ மார்க்கோனி 77 


யாற்றிவருகன்‌ றது. திசை தப்பிச்செல்லும்‌ கப்பல்‌ 
களுக்கு இது வழிகாட்டியாக உதவுகின்றது. 1909 
ஆம்‌ ஆண்டில்‌ ரிபப்விக்‌! என்னும்‌ கப்பல்‌ கடலில்‌ 
மூழ்கத்‌ தொடங்கியவுடன்‌ ரேடியோ நிலையங்கள்‌ 
அதனை அறிந்து உதவிப்படகுகளை அனுப்பின; இத 
னால்‌ 200 உயிர்கள்வரை காப்பாற்றப்பட்டன. ரேடி 
யோவின்‌ உதவியால்‌ பல்வேறு நாடுகளும்‌ ஒன்றோ 
டொன்று எளிதில்‌ இணைக்கப்பெற்று மக்கள்‌ அனை 
வரும்‌ ஓரே வீட்டில்‌ இருப்போரைப்போன்று பல 
வசதிகளைப்‌ பெறுகின்‌ றனர்‌. 


ரேடியோவீனால்‌ தொலைவில்‌ உள்ளவர்களின்‌ 
பேச்சையும்‌ பாட்டையும்‌ மட்டும்‌ கேட்கமுடியும்‌. 
“டெலிவிஷன்‌”? என்னும்‌ தொலைநோக்கித்‌ தந்தியின்‌ 
வாயிலாகவோ நாம்‌ நம்‌ வீடுகளில்‌ இருந்தபடியே 
அயல்‌ நாடுகளிற்‌ பேசுகிறவர்களையும்‌ பாடுதிறவர்‌ 
களையும்‌ நேரிற்‌ காணலாம்‌. இக்கருவியினால்‌ நாம்‌ 
உள்ணூரில்‌ இருந்தபடியே இங்கிலாந்து முதலிய நாடு 
களில்‌ நடக்கும்‌ பந்தயங்களையும்‌ விழாக்களையும்‌ கண்‌ 
கூடாகக்‌ காணலாம்‌. இஃது என்ன புதுமை? ரேடி 
யோவினால்‌ எங்ஙனம்‌ சொலைவிலிருந்து பேச்சும்‌ 
பாட்டும்‌ செவிக்கு எட்டுகின்றனவோ அங்ஙனமே 
அங்குள்ள ஒளியும்‌ நம்‌ கண்ணுக்கு வந்து சேர்கின்‌ 
மது. கண்போன்ற மின்சாரக்‌ கருவியானது பாடு 
கின்‌ றவர்மேல்‌ விழும்‌ ஓளிக்கதிர்களைப்‌ பொறுக்கி 
எடுத்து மின்‌ அலைகளாய்‌ மாற்றி வான்வெளியிற்‌ 
, செலுத்துகின்றது. இவ்வலைகளை த்‌ தொலைவிலுள்ள 
மின்வாங்கிகள்‌ ஏற்றுக்கொண்டு அவற்றை மீண்டும்‌ 
- ஒளியாக மாற்றித்‌ இரையின்‌ மேல்‌ வீசுகின்றன. இங்‌ 
ஙனமாக நெடுந்தொலைவில்‌ நிகழ்வனவற்றை நாம்‌ 
கண்டும்‌ கேட்டும்‌ இன்புறுகின்‌ ரோம்‌. 





1, Republic. 2. Television. 


௧௦. லூதர்‌ பர்பாங்க்‌ 


ப்ட்‌ Burbank) 
(1849—1986) 


லூதர்‌ பர்பாங்க்‌ என்னும்‌ பெரியார்‌ இயற்கை 
யின்‌ அழகுக்கே அழகு செய்தவர்‌; இயற்கையில்‌ 





லுதர்‌ பர்பாங்க 


காணப்படும்‌ பழங்கள்‌, 
மலர்கள்‌, காய்கறிகள்‌ ஆகி 
ய வற்றின்‌ தோற்றம்‌, 
நிறம்‌, மணம்‌, சுவை முத. 
லியவற்றைக்‌ : கூட்டியும்‌ 
திருத்தியும்‌ சீர்படுதீதிய 
வா; உலகிற்‌ காணப்‌ 
படாத பல புதிய செடி, 
கொடி, மரம்‌ முதலிய 
வற்றை உண்டுபண்ணிய 
வர்‌ இவ்வறிஞர்‌. அமெ 
ரிக்கா நாட்டில்‌ லங்காஸ்ட்‌ 
டர்‌! என்னும்‌ நகரத்தில்‌ 
1649 ஆம்‌ அண்டு மார்ச்‌ 


சுத்‌ இங்கள்‌ ஏழாம்நாள்‌ பிறந்தார்‌. இவர்‌ இளமையி 
லேயே இயற்கைப்‌ பொருள்களைக்‌ கண்டுகளிப்பதில்‌ 
மிக்க ஆர்வம்‌ உடையவராக இருந்தார்‌. சிறு பிள்ளை 
யாக இருக்கும்பொழுது இவர்‌ அழத்‌ தொடங்கினால்‌ 
இவர்‌ தம்‌ அன்னையார்‌ இவருக்கு மலர்களைப்‌ பறித்‌ 
துக்‌ கொடுப்பர்‌; உடனே. இவரது அழுகை நின்று 
விடும்‌. ஒருமுறை இவர்‌ கையில்‌ வைத்திருந்த அழ 


1. Lancaster. 


லூதர்‌ பர்பாங்க 79 


திய மலரிலிருந்து ஓர்‌ இதழ்‌ உதிர்ந்து போயிற்று. 
பபர்பாங்க்‌ அதனை எடுத்து முன்போல்‌ ஓட்டவைக்கப்‌ 
பன்முறை முயன்றும்‌ இவரது எண்ணம்‌ நிறைவே 
ருது போகவே நெடுநேரம்‌ அழுதனராம்‌. இவரு 
டைய மூன்றாம்‌ அண்டில்‌ இவர்‌ ஒரு தொட்டியில்‌ 
சிறிய செடி யொன்றை வைத்து வளர்த்துவந்தன 
ரெனவும்‌, அதனை இவர்‌ எங்குச்‌ சென்றாலும்‌ கையி 
லேயே எடுத்துச்‌ செல்வாரெனவும்‌ கூறப்படுகின்றது. 

இவருக்கு உடன்பிறந்தோர்‌ பதினான்கு பேர்‌ 
இருந்தனர்‌. இவர்‌ முதன்முதலில்‌ ஒரு சிறு பள்ளிக்‌ 
கூடத்தில்‌ கல்வி பயின்று வந்தார்‌. இயற்கைம்‌ 
பொருட்‌ பாடங்களில்‌ இவருக்கு இருந்த ஊக்கத்தைக்‌ 
கண்டு அசிரியர்கள்‌ வியப்பெய்தினார்கள்‌. பின்‌, கல்‌ 

ரியிற்‌ சேர்ந்து பர்பாங்க்‌ கல்வி கற்றுவந்தார்‌. தம்‌ 
முடைய ஓய்வு நேரங்களில்‌ இவர்‌ தம்‌ ஊரிலிருந்த 
பெரிய நூல்நிலையத்திற்குச்‌ சென்று பல நூல்களையும்‌ 
படித்து வந்தார்‌. இவருடைய பெற்றோர்கள்‌ இவரை 
ஒரு பொறிச்சாலையில்‌ வேலைக்கு அமர்த்தினர்‌. ஆயி 
னும்‌ செடி கொடி முதலிய இயற்கைப்‌ பொருள்களை 
ஆராய்வ திலேயே இவரது மனம்‌ விழைந்து நின்றது. 
இவர்‌ தம்‌ விடுமுறை நாட்களில்‌ அருகிலுள்ள தோட்‌ 
டத்திற்குச்‌ சென்று பயிர்த்தொழில்‌ செய்துவந்தார்‌; 
நுட்பமாக ஆராய்ந்து தொழிற்சாலைக்‌ கருவிகள்‌ பல 
வற்றையும்‌ இவர்‌ சிறந்தமுறையில்‌ மாற்றி அமைக்‌ 
கப்‌ பயின்றுகொண்டார்‌. இதுவுமின்றி, ஐந்தாறு 
தொழிலாளர்களின்‌ வேலையை விரைவிற்‌ செய்து 
முடிக்கவல்ல பொறி ஒன்றையும்‌ இவர்‌ கண்டுபிடித்‌. 
தார்‌. இதனைக்‌ கண்ட முதலாளிகள்‌ பர்பாங்கின்‌ 
சம்பள த்தை உயர்த்தினர்‌. 


590 புதியது புனைந்த அறிவியல்‌ அறிஞர்‌ 


ஆயினும்‌ பர்பாங்கிற்குத்‌ தொழிற்சாலையில்‌ 
வேலைபார்ப்பதைக்‌ காட்டிலும்‌ தோட்டவேலை பார்ப்‌ 
பதே சிறந்ததெனத்‌ தோன்றிற்று. இரும்பினால்‌ - 
பொறிகளை அமைப்பதைக்‌ காட்டிலும்‌ எவரும்‌ கண்‌ 
டூராத புதிய மலர்களையும்‌: பழங்களையும்‌ கண்டு 
பிடிக்கவேண்டும்‌ என்பதே இவரது சிறந்து நோக்க 
மாக இருந்தது. இதையறிந்த பெற்றோர்கள்‌ முதலில்‌ 
சிறிது மனம்‌ நொந்தபோதிலும்‌ பின்னர்‌ இவர்‌ விருப்‌ 
பப்படியே இவரைத்‌ தோட்டவேலைக்கு அனுப்பினர்‌. 
எனவே, பர்பாங்க்‌ தமது இருபதாம்‌ ஆண்டிலிருந்து 
தொழிற்சாலையை விட்டு அகன்று காய்கறிகளைப்‌ பயி 
ரிட்டு விற்பனை செய்து வருவாரானார்‌. இவர்‌ ஒரு 
புது வகையான உருளைக்கிழங்கைப்‌ பயிரிட்டு அதனை 
மிகவும்‌ செழிப்பாய்‌ வளரும்படி செய்தார்‌; உருளைக்‌ 
திழங்குச்‌ செடியின்‌ பூவிலுள்ள தாதை எடுத்து 
மற்றொருவகைச்‌ செடியின்‌ மலரிற்‌ செலுத்தி அத 
னால்‌ உண்டாகும்‌ விதைகளைப்‌ பயிரிட்டு வந்தார்‌. 
இஃது எளிதான ஒரு செயலன் று. இங்ஙனம்‌ விதைத்‌ 
துப்‌ பயிரிடுவதால்‌ உண்டாகும்‌ உருளைக்கிழங்கு 
முதலிற்‌ பட்டாணிக்‌ கடலையளவே இருக்கும்‌. இக்‌ 
கிழங்கைப்‌ பெரிதாக வளர்ப்பதற்குக்‌ குறைந்தது 
மூன்று ஆண்டுகள்‌ செல்லும்‌. இவ்வாறு பயிர்‌ செய்‌ 
யப்பட்ட உருளைக்கிழங்கு மிகவும்‌ பெரியதாகவும்‌, 
வெண்மையாகவும்‌ சுவையுள்ளதாகவும்‌ இருக்குது... 
அதனால்‌ இக்கிழங்கையே மக்கள்‌. பெரிதும்‌ விரும்பப்‌ 
வாங்கினர்‌. இதற்குப்‌ “பர்பாங்க்‌ உருளைக்கிழங்கு” 
என்னும்‌ பெயர்‌ உண்டாயிற்று. இப்புதிய உருளைக்‌ 
திழங்கு பயிரிடும்‌ உரிமையைப்‌ பர்பாங்க்‌ மற்றொரு 
தோட்டக்காரருக்கு நூற்றைம்பது டாலருக்கு விற்று 
விட்டார்‌. இக்காலை, அமெரிக்கா நாட்டில்‌ இக்‌ 


லூதா பர்பாங்கீ இச 


கிழங்கின்‌ விற்பனையால்மட்டும்‌ ஆண்டு ஒன்றுக்கு 
... இரண்டு கோடி டாலர்கள்‌ வருவாய்‌ கண்டவ பக 
கணக்கிடப்பட்டி ருக்கின்‌ றது. 

பர்பாங்க்‌ புதிய பழங்களையும்‌, செடிகளையும்‌ 
உண்டுபண்ணுவதிலேயே தமதுகருத்தைச்‌ செலுத்தி 
வந்தமையால்‌, வருமானமுள்ள ஏனைய தொழில்‌ 
முறைகளை இவர்‌ கைவிட நேர்ந்தது, இதனால்‌ 
நாளடைவில்‌ இவர்‌ கையிலிருந்த பொருளையும்‌ 
இழந்து மிகுந்த வறுமைநிலையை அடைந்தார்‌. 
லங்காஸ்ட்டர்‌ நகரில்‌ வெப்பம்‌ கடுமையாக இருந்த 
தால்‌ அதனைத்‌ தாங்கமாட்டாது 1675 ஆம்‌ ஆண்டில்‌: 
இவர்‌ கடற்கரையை அடுத்த காலிஃபோர்னியா! 
என்னும்‌ இடத்திற்குச்‌ சென்றார்‌. அங்குச்‌ செல்லும்‌ 
' பொழுது இவர்‌ கையில்‌ பத்து டாலர்களே இருந்தன: 
இவர்‌ சான்‌ஃபிரான்ஸிஸ்கோ? என்னுமிடத்தி 
லிருந்து 50 கல்‌ தொலைவிலுள்ள ஒரு பள்ளத்தாக்கை 
அடைந்து ஆங்கு ஏதேனும்‌ வேலை கிடைக்குமா 
வென்று தேடி அலைந்தார்‌. இவர்‌ கையிலிருந்த கிறு 
தொகையும்‌ செலவழிந்து போயிற்று, அகவே, 
வறுமையால்‌ இவர்‌ மிகவும்‌ வருந்தலானார்‌. இவர்‌ 
கூலிவேலை செய்தும்‌ வயிறு வளர்க்க வேண்டியதா 
யிற்று. ஒரு முறை இவர்‌ நோய்வாய்ப்பட்டுக்‌ 
குடிக்கவும்‌ கஞ்சியின்‌ றி இறக்குந்தறுவாயிற்‌ கிடந்தார்‌ 
“ஏனவுங்‌ கூறப்படுகின்றது. 

இங்ஙனம்‌ இவர்‌ பல ஆண்டுகளாகத்‌ துன்பப்‌ 
பட்டு முடிவில்‌ தாம்‌ கூலிவேலை செய்து மீத்துவைத்‌ 
திருந்த ஒரு சிறு தொகையைக்‌ கொண்டு சாந்த 
ரோஸா? என்னுமிடத்தில்‌ நிலப்‌ பகுதி யொன்றை 

1, California. 2. San Francisco. 3, Santa Rosa. 

பு. பு. ௮-0 


82 புதியது புனைந்த அறிவியல்‌ அறிஞர்கள்‌ 


விலைக்கு வாங்கிப்‌ பயிர்த்தொழில்‌ செய்துவம்தார்‌. 
வரவர இவர்‌ உடல்நலம்‌ குன்றியதுடன்‌ கையிலும்‌. 
பொருளில்லாது மிகவும்‌ துன்பப்பட்டார்‌; ஆயினும்‌ 
இவர்‌ ஊக்கத்தைக்‌ கைவிடாது உழைத்து வந்தார்‌. 
இவர்‌ தமது அரிய ஆராய்ச்சியினால்‌, காய்க்காமல்‌ 
இருக்கும்‌ மரங்களையெல்லாம்‌ வளம்‌ பெறக்‌ காய்க்கும்‌ 
படி செய்தார்‌. பயன்‌ குறைந்துவரும்‌ செடியினங்‌ 
களைத்‌ தாம்‌ கண்டுபிடித்த ஓட்டுமுறையினால்‌ பயன்‌ 
பெறச்செய்தார்‌; தமது புதிய முறையினால்‌ செடிகளை 
யும்‌ மரங்களையும்‌ விரைவாக வளரும்படி செய்தார்‌. 
எனவே, இவரது புகழ்‌ ஊரெங்கும்‌ பரவுவதாயிற்று. 
இதற்குப்‌ பின்‌ பர்பாங்கின்‌ தொழில்‌ மிகவும்‌ 
செழிப்பாக நடைபெற்றுவந்த அ. 

1893 ஆம்‌ ஆண்டில்‌ இவர்‌ செபாஸ்டபோல்‌ 1 
என்னுமிடத்தில்‌ ஓர்‌ ஆய்வுப்‌ புலத்தை அமைத்தார்‌. 
அங்கு நுட்பமாக ஆராய்ந்து இவர்‌ பலதிறப்பட்ட 
புதிய பொருள்களைக்‌ கண்டுபிடித்தார்‌. இயற்கையில்‌ 
தோன்றும்‌ மலர்கள்‌ இலைகள்‌ முதலியவற்றில்‌ பல 
வேறு மாறுதல்கள்‌ செய்து காட்டினார்‌. 1699 ஆம்‌ 
அண்டில்‌ அமெரிக்க நாட்டு அறிவியற்‌ கழகக்‌ கூட்டம்‌ 
சான்பிரான்ஸிஸ்கோவில்‌ கூடியபோது கழக உறுப்‌ 
பினர்‌ பலர்‌ பர்பாங்கின்‌ தோட்டங்களைச்சுற்றிப்‌ 
பார்த்தனர்‌; பர்பாங்க்‌ உண்டுபண்ணிய புதுமை. 
களைக்கண்டு இறும்பூது எய்தினர்‌. பர்பாங்கின்‌ செ 
கனைப்‌ படம்‌ பிடித்து அவற்றைப்‌ பலசெய்தித்தாள்‌ 
களில்‌ வெளியிட்டனர்‌. எனவே பர்பாங்கின்‌ புகழ்‌ 
உலகமெங்கணும்‌ பரவியது. கார்னீஜி2 அறநிலையத்‌ 
இனர்‌ இவரது ஆராய்ச்சி செவ்வனே நடைபெறும்‌ 

1, Sebastapol. 2. Carnegie. 





லூதர்‌ பர்பரங்கீ 3 


வண்ணம்‌ ஆண்டு ஒன்றுக்கு 10,000 டாலர்கள்‌ வீதம்‌ 
10 ஆண்டுகளுக்குப்பொருளு தவி செய்யமுன்வந்தனர்‌, 
இதனால்‌ பர்பாங்கன்‌ வேலை எத்தகைய இடையூறு 
மின்றி நன்கு நடைபெற்றுவந்த து. 

பர்பாங்கின்‌ ஆராய்ச்சு முறைகளையும்‌ அதனால்‌ 
மக்களுக்கு விளைந்த பெருகன்மைகளையும்‌ அளவிட்டுக்‌ 
கூறமுடியாது. இதற்குமுன்‌ எவரும்‌ கண்டறியாத 
இரண்டாயிரம்‌ வகையான புதிய பழங்களையும்‌, மலர்‌ 
களையும்‌, காய்கறிகளையும்‌ இவர்‌ உண்டாக்கினார்‌. 
இவற்றைச்‌ செய்து முடித்தற்கு இவர்‌ தம்‌ அறிவும்‌, 
ஆற்றலும்‌, பொறுமையுமே இவருக்கு உறு துணையா 
இருந்தன. இவர்‌ கையாண்ட முறை மிகவும்‌ நுட்ப 
மானது. ஒட்டகத்தின்‌ மயிரினால்‌ ஒரு மரத்தின்‌ பூம்‌ 
தாதை எடுத்து மற்றொரு மரத்தின்‌ மலர்க்கருவிற்‌ 
செலுத்தி அதன்‌ பலனாக உண்டாகும்‌ விதையினால்‌ 
புதிய செடி வகைகளை இவர்‌ உண்டாக்கினார்‌. வெவ்‌ 
வேறான இரண்டுவகைச்‌ செடிகளை ஒன்று சேர்ப்ப 


தால்‌ புதுவகையான செடி ஒன்று தோன்றும்‌; இஃது 


அவ்விரண்டு செடிகளில்‌ ஏதாவது ஒன்றைப்போல்‌ 


இருக்கும்‌; அல்லது இதுவரை எவரும்‌ கண்டி 


ராத புதிய வகையாக இருப்பினும்‌ இருக்கும்‌. 
இஃ துணர்ந்த பர்பாங்க்‌ செடிவகைகளைக்‌ கூர்மையாக 
ஆராய்ந்து பயனளிக்கக்கூடிய ஒன்றிரண்டு வகை 


களைமட்டும்‌ தேர்ந்தெடுத்து மிகச்‌ சிறந்த முறையில்‌ 
வளர்த்துவந்தார்‌. இவ்வாறு நூற்றுக்கு ஒன்றாய்த்‌ 


தேர்ந்தெடுத்த ஒருவகைச்‌ செடியை வேறொரு 
வகைச்‌ செடியுடன்‌ ஓட்டவைத்து அதனால்‌ உண்‌ 
டாகும்‌ புதியவகைச்‌ செடியினையும்‌ இவர்‌ ஆராய்ச்‌ 


செய்தார்‌. இங்ஙனம்‌ இடைவிடா து மீண்டும்மீண்டும்‌: 


54 புதியது புனைந்த அறிவியல்‌ அறிஞர்கள்‌ 


ஆராய்ச்சி செய்தபின்னரே இவர்தாம்‌ நினைத்ததைச்‌ 
செய்து முடித்தார்‌. 

பர்பாங்கன்‌ ஆற்றலும்‌ பொறையும்‌ வியக்கற்‌ 
பாலன. ஒருசெடியின்‌ வளர்ச்சியைப்பற்றி இவர்‌ 
அராயத்தொடங்கினால்‌ அச்செடி வகையிற்‌ குறைக்‌ 
தது 2000 அல்லது 8000 செடிகளைப்‌ பயிர்‌ செய்வது 
வழக்கம்‌. இச்செடிகள்‌ இவர்‌ எண்ணிய அளவிற்குப்‌ 
பயன்‌ தராவிடில்‌ இவற்றை உடனே தீக்கிரையாக்கி 
விடுவார்‌. இவர்‌ ஆயிரக்கணக்கான செடி களைப்‌ பயிரிடு 
வதையும்‌ மீண்டும்‌ அவற்றைத்‌ தீயினால்‌ கொளுத்தி 
விடுவதையும்‌ கண்டோர்‌ இவருக்கு மூளை கலங்கி 
விட்டதென எண்ணுவர்‌. பயனற்ற செடிகளை இவர்‌ 
ஒரு கணமேனும்‌ வைத்திருக்கமாட்டார்‌. ஒருமுறை 
இவர்‌ ஒன்பது இலட்சம்‌ பேரிக்காய்ச்‌ செடிகளை ப 
இரண்டு ஆண்டுகள்வரை வளர்த்து அவை தகுதியற்‌ 
றனவாகத்‌ தோன்‌ றினமையால்‌ அவையனை த்தையும்‌ 
ஓரே சமயத்தில்‌ கொளுத்திவிட்டார்‌. 

இவர்‌ சாஸ்தா டெய்ஸி" என்னும்‌ மலரைப்‌ பெரி 
தாயும்‌ அழகாயும்‌ ஆக்குவதற்கு ஒரு மரத்தின்‌ னைக 
ளில்‌ ஜந்நூற்றுக்கு மேற்பட்ட பல்வேறு கிளைகளை 
ஓட்டவைத்து ஆராய்ச்சி செய்ததாகக்‌ கூறப்படுகன்‌ 
றது. அமெரிக்க நாட்டுச்‌ செடியையும்‌ அங்கில நாட்‌ 
டுச்‌ செடியையும்‌ ஒன்றுபடுத்தி அதனால்‌ விளைந்த , 
கலப்புச்‌ செடியை மீண்டும்‌ ஐப்பானியச்‌ செடியுடன்‌ 
சேர்ப்பதனால்‌ ஓர்‌ அரிய மலர்‌ தோன்றியது. இங்ங 
னம்‌ புதிதாய்‌ உண்டாக்கப்பட்ட மலர்‌ ஆறு அல்லது 
ஏழு அங்குலம்‌ குறுக்களவுடையது. பாப்பி” என்னும்‌ 


பப த ல்ல பட்ட பதட்ட டபக்‌ ன கவ தைமாத தனா 30 115 மணத்தல்‌ இதழ இற உது கு தத்த அதறக எ உணா ட அன அரா அத அதள்‌ 
1. Shasta Daisy. 2. Poppy. | 


ட 


லூதா பாபாங்கீ 1] 


மலரின்‌ பல்வேறு வகைகளை ஒன்றாய்த்‌ திரட்டி ஒரு 
புது வகையான மலரை பர்பாங்க்‌ உண்டாக்கினார்‌. 
இதுபத்து அங்குலம்‌ குறுக்களவு உடையதாகவும்‌, 
அழகுள்ளதாகவும்‌ விளங்கிற்று. 

செடிகொடிகளை ஆடுமாடுகள்‌ தின்றுவிடாம 
லும்‌, சேதப்படுத்தாமலும்‌ இருத்தற்பொருட்டே 
அவற்றில்‌ முட்கள்‌ உண்டாக்கப்பட்டி ருக்கின்றன. 
முள்‌ நிறைந்த செடிகளைத்‌ தோட்டத்திற்குள்‌ வைத்‌ 
துச்‌ சுற்றிலும்‌ வேலியிட்டு அவற்றிற்ரு யாதொரு 
இங்கும்‌ நேரிடாமற்‌ பாதுகாத்து வந்தால்‌ அம்முட்‌ 
கள்‌ பயனற்றனவாகப்‌ போய்விடுமென்றும்‌, அங்ஙனம்‌ 
பாதுகாக்கப்பட்ட செடிகளைச்‌ சர்திருத்தம்செய்து 


. மூள்ளற்றனவாக அக்கிவிடலாமென்‌ றும்‌ பர்பாங்கிற்‌ 


குத்‌ தோன்றின. முட்செடிகளின்‌ முட்களைப்‌ போக்‌ 
குவதால்‌ அவற்றின்‌ பழங்கள்‌ பருமனாகவும்‌, மிகும்த 
மணமும்‌ சுவையும்‌ உள்ளனவாகவும்‌ மாறும்‌ என்றும்‌ 
இவர்‌ உய்த் துணர்ந்தார்‌. ஆகவே, இவர்‌ நெடுநாட்க 
ளாய்‌ ஆராய்ச்சி செய்து நாகதாளி! யின்‌ முள்ளை 
அகற்றி அதன்‌ இலைகளையும்‌ பழங்களையும்‌ சுவையுள்‌ 
ளனவாக மாற்றியமைத்தார்‌. முள்ளற்ற நாகதாளி 
யின்‌ பழங்கள்‌ அன்னாசிப்பழத்திற்கு ஒப்பாய்‌ மாறின. 
பர்பாங்க்‌ இம்முறையினாலேயே ரோஜாச்செடியின்‌ 


முட்களையும்‌ அகற்றினார்‌. 


இவர்‌ அமெரிக்க நாட்டுப்‌ பழங்களையும்‌ ஜப்பான்‌ 
தேயத்துப்‌ பழங்களையும்‌ ஒன்று சேர்த்து பிளம்காட்‌3 
என்னும்‌ ஒரு புதுவகைப்‌ பழத்தை உண்டுபண்ணி 


னார்‌. இது நலல மணமும்‌ மிகுந்த சுவையுமுடைய 


1. Cactus. 2. Plumcot. 


86 புதியது புனைந்த அறிவியல்‌ அறிஞர்கள்‌ 


தாக இருந்தது. இப்பழம்‌ இதற்குமுன்னிருந்த பழங்‌ 
களைப்போல்‌ நான்கு மடங்கு பெரிதாக. இருந்தது ... 
மன்றிப்‌ பல நாட்கள்வரை கெட்டுப்போகமலும்‌ 
அழுகிப்போகாமலும்‌ இருந்தது. பர்பாங்‌ மேலும்‌ 
மேலும்‌ ஆராய்ச்சி செய்து இப்பழத்தைக்‌ கொட்டை 
யில்லா ததாகவும்‌ மாற்றியமைத்தார்‌. அதனால்‌ இம்‌ 
பழத்திற்கு இன்னும்‌ மிகுதியான சுவை ஏற்பட்டது. 
இப்பழவகையை இவ்வாறு திருத்தி அமைத்ததின்‌ 
பின்‌ இதன்‌ விற்பனை பெருகத்தொடங்கிற்று. இதைப்‌ 
பயிரிடும்‌ முறையை பர்பாங்க்‌ தமக்கே உரிமையாகக்‌ 
இக்‌ கொண்டிருந்தால்‌ இவருக்கு இஃது ஒன்‌ றினால்‌ 
மட்டும்‌ ஆண்டு ஒன்றுக்கு இருநூறாயிரம்‌ டாலர்கள்‌ 
திடைத்திருக்கக்கூடும்‌. 
செடி வளர்ப்பு முறையில்‌ பர்பாங்க்‌ இன்னும்‌ 1 
எத்தனையோ விந்தைகளை நிகழ்த்தியுள்ளார்‌. இவர்‌ 
தாம்‌ கண்டுபிடித்த ஓட்டுமுறையீனால்‌ இரண்டரை 
ஆண்டுகளில்‌ வளரவேண்டிய வாதுமை நாற்றுக்களை 
ஒன்பது திங்கள்களில்‌ வளரும்படி செய்தார்‌. வால்‌: 
நட்‌1 என்னும்‌ மரத்தையும்‌ அவ்வாறேமிக விரைவில்‌ 
வளரச்செய்யும்‌ முறையை இவர்‌ கண்டுபிடித்தார்‌ ; 
இஃதுஏனைய மரங்களைப்போன்று ஆறுமடங்கு உயர 
முள்ள தொன்றாகும்‌. இதன்‌ கொட்டை மிகவும்‌ மெல்‌ 
லிய தோலை உடையதாக இருந்தது. இதனால்‌ பறவை 
கள்‌ அவற்றைக்‌ கொத்திச்‌ சேதப்படுத்தின. பர்பாங்க்‌ 
இதனைக்‌ கூர்மையாக ஆராய்ந்து அக்கொட்டையீன்‌ 
மேல்‌ உறுதியான ஓடு உண்டாகும்படி செய்தார்‌. 
இவர்‌ மற்றொருவகை மரத்தை மூன்று அடி உயரத்தி 
லேயே பயன்தரும்படியுஞ்‌ செய்தார்‌. டாலியா?₹ 
1. Walnut. 2. Dhalia. 


லூதர்‌ பர்பாங்க்‌ 87 


என்னும்‌ பூவின்‌ அருவருக்கத்தக்க நாற்றத்தை 
அகற்றி இவர்‌ அதற்கு கல்ல மணத்தை ஊட்டினார்‌. 
.. ஈரவெங்காயத்தை அறுக்கும்பொழு து அதன்‌ எரியும்‌ 
தன்மையால்‌ நம்‌ கண்களில்‌ நீர்‌ பெருகுகின்‌ றது. 
இதனைப்‌ போக்குவதற்குப்‌ பர்பாங்க்‌ ஐந்து ஆண்டுக : 
ளாக முயற்சிசெய்து முடிவில்‌ மணமற்ற வெங்கா 
யத்தை உண்டுபண்ணினார்‌. இது பெரிதாகவும்‌, 
மென்மையாகவும்‌, சுவையுள்ளதாகவும்‌ இருந்தது. 
ஆயினும்‌ இப்புதிய வெங்காயம்‌ சாரமற்றதாக 
இருந்ததால்‌ சிறிதும்‌ பயன்படாது போயிற்று. 
பர்பாங்க்‌ அல்லும்‌ பகலும்‌ ஓயாது உழைத்து 
வந்தார்‌. இவர்‌ தமது எழுபதாம்‌ ஆண்டிலும்கூட 
நாள்‌ ஒன்றுக்குப்‌ பதினான்கு மணிநேரம்‌ வேலை செய்து 
்‌" வந்தார்‌. இவர்‌ கண்டுபிடித்த பொருள்களை விற்பனை 
செய்தலால்‌ இவருக்கு ஏராளமாகப்‌ பொருள்‌ கிடைத்‌ 
தது. ஆயினும்‌ அப்பொருளனை த்தையும்‌ இவர்‌ தமது 
ஆராய்ச்சிலேயே செலவிட்டு வந்தார்‌. 40 ஆயிரம்‌ 
டாலர்கள்வரை சம்பாதித்து அவற்றையெல்லாம்‌ 
இவர்‌ தோட்டவேலைக்கே செலவிட்டார்‌. ஏழாவது 
எட்வர்ட்டு 1அரசர்‌ தமக்கு வேண்டிய பழங்கள்‌ 
விதைகள்‌ முதலியவற்றைப்‌ பர்பாங்கன்‌ தோட்டம்‌ 
களிலிருந்ததே வாங்கி இவரை அன்புடன்‌ ஆதரித்து 
வந்தார்‌. 1905 ஆம்‌ ஆண்டில்‌ காலிஃபோர்னியோ 
அறிவியற்‌ கழகத்தினர்‌ பர்பாங்கிற்குப்‌ பொ ற்பதக்கம்‌ 
ஒன்று அளித்தனர்‌. இதற்குப்பின்‌ இவர்‌ யுன்டெட்‌ 
ஸ்டேட்ஸ்‌ அஃப்‌ கனடா? செடிவளர்ப்புக்‌ கழகத்தின்‌ 
உறுப்பினராகத்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டார்‌. டஃப்ட்ஸ்‌ 





1. Edward VII, 2. United States of Canada. 


88 புதியது புனைந்த அறிவியல்‌ அறிஞர்கள்‌ 


கல்லூரியார்‌1 இவருக்கு அறிவியற்‌ புலவர்‌” என்னும்‌ 
பட்டத்தை அளித்தனர்‌. 

1904 ஆம்‌ ஆண்டிலிருந்து பல்லாயிரக்‌ கணக்‌ 
கான மக்கள்‌ இவருடைய தோட்டங்களைப்‌ பார்க்க 
வந்தனர்‌... கடிதப்போக்குவரத்தும்‌ மிகுதியாயிற்று. 
எனவே, இவருக்கு ஞாயிற்றுக்‌ இழமைகளிலும்‌ விடு 
முறைநாட்களிலும்கூட ஒய்வுகிடைப்பதில்லை? உண்ப 
தற்கும்‌ உறங்குவதற்கும்‌ கேரமில்லாது போயிற்று. 
வேலை மிகுதியினால்‌ பல நாட்கள்‌ அவர்‌ நின்று 
கொண்டே உணவு அருந்தினாரெனக்‌ கூறப்படு 
கின்றது. தந்திச்செய்திகள்‌ வேறு வந்து குவிந்து 
கொண்டே இருந்தமையால்‌ அவற்றையெல்லாம்‌ 
பிரித்துப்‌ பார்ப்பதற்கும்‌ இவருக்கு நேரமில்லா து 
போயிற்று. ஆகவே, இவர்தம்‌ ஆராய்ச்‌ வேலைகள்‌ . 
தடையபடா திருக்கும்‌ பொருட்டுப்‌ பல கட்டுத்திட்டங்‌ 
களை ஏற்படுத்த வேண்டியவரானார்‌. 

செபாஸ்டபோல்‌ ஆய்வுப்புலமோ மிகப்‌ பெரிய 
தொன்றாக இருந்தது. அதனை ஒருமுறை சுற்றி வரு . 
வதானாலும்‌ பல மணி நேரங்கள்‌ செல்லும்‌. பல்லாயி 
ஏக்‌ கணக்கான மரங்களும்‌, செடிகளும்‌ அங்கு வளர்க்‌ 
கப்பட்டு வந்தன. பர்பாங்க்‌ தம்‌ அரிய ஆராய்ச்சி 
களால்‌ கண்டுபிடித்த முறைகளையும்‌, மரஞ்செடிகளை 
வளர்க்கும்‌ விதங்களையும்பற்றிப்‌ பல தூல்கள்‌ எழுதி 
வெளியிட்டிருக்கிறோர்‌. 

பர்பரங்க்‌ நன்றாகப்‌ பேசும்‌ ஆற்றல்‌ படைத்தவர்‌; 
இவர்‌ குழந்தைகளிடம்‌ பேரன்பு பூண்டிருந்தார்‌. 
இவர்‌ உலவச்செல்லும்பொழுது தம்‌ ஊரிலுள்ள 
சிறுவர்களை உடனழமைத்துச்‌ செல்வார்‌. இயற்கைத்‌ 

1. Tufts college. I 


லூதர்‌ பர்பாங்க்‌ 69 
கோற்றங்களைக்‌ காணும்பொழுதெல்லாம்‌ இவர்‌ 
மனம்‌ கரைந்து உருகுவார்‌. எல்லாப்‌ பொருள்களை 
யும்‌ அழகுபெறச்‌ செய்யும்‌ அரிய பண்பினை இவர்‌ 
தம்முடைய அ௮ன்னையாரிடமிருந்தே கற்றுக்கொண் 
டார்‌. இவர்‌ இளகிய மனமுடையவர்‌; இன்சொல்‌ 
வழங்குபவர்‌. வேலையாட்கள்‌ எதேனும்‌ தவறுகள்‌ 
செய்துவிட்டாலும்‌ இவர்‌ அவர்களைக்‌ கடி.ந்‌துரையா 
மல்‌ பிழைகளை எடுத்துக்‌ காட்டிச்‌ சீர்திருத்தஞ செய்‌ 
வார்‌. மதச்செருக்கு உடையவர்களையும்‌ குறுகிய 
நோக்கமுடையவர்களையும்‌ இவர்‌ ஒருசிறிதும்‌ மதிப்ப 
தில்லை. பதத்தின்‌ பெயரால்‌ நடைபெறும்‌ தீச்செயல்‌ 
கலை இவர்‌ மிகவும்‌ அழுத்தமாகக்‌ கண்டிப்பது 
வழக்கம்‌. தாமஸ்‌ ஆல்வா எடிசன்‌ என்னும்‌ மின்‌ 
. சாரப்‌ பேரறிஞரும்‌ ஏனைய உலகப்‌ பெரியார்களும்‌ 
்‌ இவர்தம்‌ பேராற்றலையும்‌ அரிய பண்பு நலங்களையும்‌ 
போற்றிப்‌ பலபடப்‌ புகழ்நீதிருக்கின்‌ றனர்‌ - 

இப்பெரியார்‌ 1926 ஆம்‌ அண்டு ஏப்ரல்‌ திங்கள்‌ 
11 ஆம்‌ நாள்‌ தமது ££ ஆவது அகவையில்‌ இவ்வுலக 
வாழ்வை நீத்தார்‌. அடுத்த ஆண்டில்‌ இவரது நினைவு 
விழாக்‌ கொண்டாடப்பட்டது. பர்பாங்கன்‌ நினை 
விற்கு அறிகுறியாக, இவர து கையினாலேயே பயிரிடப்‌ 
பட்ட ஒரு மரத்தை அவரது கல்லறையின்‌ அருகில்‌ 
இவர்தம்‌ கண்பர்கள்‌ பெயர்த்து வந்து நாட்டினர்‌. 
செடிகொடி ஆராய்ச்சியில்‌ எவரும்‌ இதுகாறும்‌ 
செய்து காட்டாத அரும்பெருஞ்‌ செயல்களைச்‌ செய்து 
காட்டியமையால்‌ பர்பாங்கிற்குச்‌ “செடிகொடிச்‌ 
சித்தா. என்னுஞ்‌ சிறப்புப்‌ பெயரும்‌ வழங்கிவரு 
இன்றது. 


1. Plant wizard. 


கக. உவில்பர்‌ ரைட்டு (Wilber Wright) 


உவில்பர்‌ ரைட்ட என்னும்‌ பேரறிஞரும்‌ இவர்‌ 
தம்‌ உடன்பிறந்தார்‌ ஆர்வில்‌1- என்பவரும்‌ வான 
வூர்தியைக்‌ கண்டுபிடித்‌ 
துப்‌ பெரும்புகழ்‌ அடைந்‌ 
துள்ளனர்‌. இவர்களு 
டைய தந்தையார்‌ ௮மெ 
ரிக்ககாட்டில்‌ டேட்டன்‌? 
என்னும்‌ நகரத்தில்‌ கிறித்‌ 
தவ மதகுருவாக இருக்‌ 
தார்‌. ரைட்டும்‌, ஆர்வில்‌ 
லும்‌ கல்விச்‌ சாலையை 
விட்டு அகன்றவுடன்‌ அச்‌ 
சுப்பொறி யொன்றை: 
வைத்துக்கொண்டு வாரது 
ப னல திற்கு ஒருமுறை ஒரு 

உ செய்தித்தாள்‌ வெளியிட்டு 
வந்தனர்‌. அக்காலத்தில்‌ “பைசிகள்‌ 'ூ என்னும்‌ 
மிதி வண்டி புதிதாகக்‌ கண்டு பிடிக்கப்பட்டதால்‌ 
உவில்பரும்‌ இவர்‌ தம்பியாரும்‌ சிறிய தொழிற்சாலை 
யொன்று ஏற்படுத்தி அவ்வண்டிகளையும்‌ செய்து 
விற்றுவந்தனர்‌.. 





1896 ஆம்‌ ஆண்டில்‌ லிலியேந்தல்‌” என்னும்‌ ஜெ 


மானியர்‌ முதன்முதலாகக்‌ காற்றாடி” ஒன்று செய்து 


அதில்‌ ஏறிப்‌ பறந்து பார்த்தார்‌. அக்காற்றாடி பறக்க 





1. Orville. 8. Bi-cycle. ற. Glider. 
2. Dayton. 4. Lilienthae. 


௮2 


உவில்பா ரைட்டு (ததி 


முடியாது ழே விழுந்து கொறுங்கியதால்‌ லிலியேம்‌ 
--தல்‌ அடிபட்டு இறந்தார்‌. இதே முயற்சியில்‌ 
பிட்சர்‌! என்னும்‌ ஆங்கிலேயர்‌ யொருவரும்‌ பின்னர்‌ 
உயிர்‌ துறந்தார்‌. இதற்குப்பின்‌ உவில்பரும்‌ ஆர்‌ 
வில்லும்‌ கான்கு ஆண்டுகளாக இடைவீடாது 
ஆராய்ச்சிசெய்து 1900 ஆம்‌ ஆண்டு அ௮அக்டோபர்த்‌ 
திங்களில்‌ வானவூர்‌தி யொன்றைச்‌ செய்து முடித்‌ 
தனர்‌. இவ்வூர்தி சில விநாடிகளை பறக்கக்‌ கூடிய 
தாக இருந்தது. எனவே, இன்னும்‌ இரண்டு ஆண்டு 
கள்‌ வரை இவர்கள்‌ ஓயாது உழைத்து மற்றோர்‌ 
ஊர்இயைச்‌ செய்தனர்‌. அதனை இருவரும்‌ மணறு 
பாங்கான ஓரிடத்திற்கு எடுத்துச்சென்று ஆயிரம்‌ 
முறைக்குமேற்‌ பறந்து பார்த்து அதில்‌ பல சீர்திருத்‌ 
தங்களைச்‌ செய்தனர்‌. முடிவில்‌ ௮ஃது 622 அடித்‌ 
தொலைவு பறந்து செல்லக்கூடியதாயிற்று. 
சின்னாட்கழித்து ரைட்டும்‌ அவர்‌ தம்பியும்‌ மண்‌ 
ணெண்ணெயின்‌ உதவியால்‌ வானவூர் தியை ஒட்டுவ 
தற்கு முயன்றனர்‌. அடுத்த ஆண்டின்‌ இறுதியில்‌, 250 
இராத்தல்‌? எடையுள்ள இயக்கியொன்றை£வானவூர்‌ 
திக்குள்‌ அமைத்து உவிீல்பர்‌ ரைட்‌ அதனை ஓட்டிச்‌ 
சென்றார்‌. அவ்வூர்தி நூறு அடி உயரம்‌ பறந்து சென்‌ ற 
தும்‌ எடை மிகுதியால்‌ ஒரு மலைச்சரிவில்‌ வீழ்ந்து 


-. கொறுங்கிப்போயிற்று. ஏதோ நல்வினைப்பயனால்‌ 


உவீல்பர்‌ தீங்கின்றித்தப்பினார்‌. இரண்டுகாட்‌ கழித்து 
ஆர்வில்‌ அங்ஙனமே பறக்கமுயன்றார்‌. இம்முறைவான 
வூர்த 12விநாடிகள்வரை காற்றில்‌ பறந்து 120 அடிக்கு 
அப்பாற்சென்று இறங்கிற்று. மூத்தவர்‌ மறுமுறை 


1. Pitcher. 2. Pound. 3. Motor. 


92 புதியது புனைந்த அறிவியல்‌ அ௮திஞாகள்‌ 


முயன்று 200 அடி. பறந்துசென்றார்‌. இங்ஙனம்‌ இரு 


வருமாக அன்‌ று முழுவதும்‌ பன்முறை பறந்து பறந்து . 


அவ்வூர்‌ தியை 59விகாடிக்குள்‌ 052 அடி வரை பறக்கு 
மாறு செய்தனர்‌. 


தாங்கள்‌ கண்டுபிடித்த இவ்வியத்தகு ஊர்‌ தியில்‌ 
அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள்‌ இவ்விருவரும்‌ திருத்‌ 
தங்கள்‌ பல செய்து அரைமணி நேரம்‌ வரையில்‌ 
தொடர்ந்துபறக்கும்‌ வண்ணம்‌ அதனைமாற்றிஅமைத்‌ 
தார்கள்‌. இவர்களின்‌ முயற்சி கைகூடாதென 
எண்ணிப்‌ பலர்‌ இவ்வறிஞர்களை ஏளனம்‌ செய்து 
வந்தனர்‌. காற்றினும்‌ எடைமிகுந்த வானவூர்‌ திகளில்‌ 
ஏறிப்பறக்க முயல்வது பயனற்ற செயலென்றும்‌, உயி 
ருக்குத்‌ தீங்கு தருவதென்றும்‌ சொல்லி அறிவியற்‌ 
புலவர்கள்கூட எதிர்த்‌ துவந்தனர்‌. ஆயினும்‌,ரைட்டும்‌, 
அவர்‌ தம்பியாரும்‌ தங்கள்‌ முயற்சியைக்‌ கைவிடாமற் 
பொறுமையுடன்‌ உழைத்து வந்தனர்‌. முதன்முதலில்‌ 


இவர்களால்‌ வானவூர் தியை நேராகவே பறக்கவைக்க . 


முடிந்தது, நாளடைவில்‌ இவர்கள்‌ தங்கள்‌ விருப்பம்‌ 
போல்‌ ஊர்‌ தியை எல்லாப்‌ பக்கங்களிலும்‌ திருப்புவ 
தற்குக்‌ கற்றுக்கொண்டனர்‌. இங்ஙனம்‌ திருப்பும்‌ 
பொழுதெல்லாம்‌ அது தலைகீழ்‌ கவிழ்ந்து குப்புற 
விழுந்தது. அதன்‌ பின்‌ ஓர்‌ ஆண்டி ற்குள்‌ ஆர்வில்ரைட்‌ 
வானவூர்‌ தியைப்‌ பறக்கும்‌ நிலையிலேயே திருப்புவதற்‌ 
கும்‌, வட்டமிடச்‌ செய்வதற்குமான வழிகளை க கண்டு 
பிடித்தார்‌. 

உவில்பரும்‌, ஆர்விலும்‌ வானவூர்இயில்‌ இன்னும்‌ 
யல விந்தைகளைச்‌ செய்துகாட்டினர்‌. 1908 ஆம்‌ 
அண்டில்‌ உவில்பர்‌ தமது ஊர்தியைப்‌ பிரான்சு 


22] 


உவில்பர்‌ ரைட்டு ப 92 


நாட்டிற்கு ஓட்டிச்சென்று பாரிஸ்‌! நகரத்தின்‌ மேல்‌ 
சுற்றிச்சுற்றிப்‌ பரந்து காண்பித்தபோது அந்நகர 
மாந்தர்‌ பெருவியப்‌ படைந்தனர்‌; இதுவுமின்றிக்‌ 
காற்றைவிட எடை மிகுந்த ஊர்‌ இயிற்‌ பறந்ததற்காக 
ஆர்வில்‌ நல்ல பரிசும்‌ பெற்றார்‌. 


ரைட்டும்‌ அவர்தம்‌ உடன்பிறந்காரும்‌ கண்டு 
பிடித்த வானவூர்தி பலதிறப்பட்ட மாறுதல்களை 
அடைந்து இக்‌ காலத்தில்‌ மிகச்‌ சிறந்த நிலையினை 
அடைந்திருக்கின்றது. மணிக்கு 200 கல்‌ விரைந்து 
செல்லும்‌ ஊர்‌ திகளும்‌, பெருஞ்சுமைகளையும்‌ நூற்றுக்‌ 
கணக்கான ஆட்களையும்‌ தாங்கிச்‌ செல்லும்‌ ஊர்தி 
களும்‌ உண்டாக்கப்‌ பெற்றிருக்கின்றன. இவற்றின்‌ 
ட உதவியால்‌ உலகத்தில்‌ ஒருகோடியிலிருந்து மற்றொரு 
கோடிக்கு மக்கள்‌ விரைந்து செல்கின்றனர்‌. தூங்கு 
வதற்கு வசதியுடைய வானவூர்‌ திகள்‌ அமெரிக்காவில்‌ 
செய்யப்பட்டி ருக்கின்றன. தாழ்வாயும்‌ உயரமாயும்‌ 
பறப்பதற்கான வசதிகளும்‌. மெதுவாக இறங்கக்‌ 
கூடிய வசதிகளும்‌ இவற்றில்‌ உள்ளன. கடல்மட்டத்‌ 
திற்கு மேல்‌ 89,000 அடி உயரத்திற்‌ பறக்கக்கூடிய 
ஊர்‌ திகளும்‌ விரைவில்‌ தோன்‌ றக்கூடும்‌. இவ்வளவு 
உயரத்திற்‌ காற்று மிகக்‌ குறைவாக இருப்பதால்‌ 
வானவூர்தி மணிக்கு 805 மைல்‌ விழுக்காடு விரைந்து 
பூ. செல்ல முடியும்‌. 1492 ஆம்‌ ஆண்டில்‌ கொலம்பஸ்‌? 
ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்காவிற்குப்‌ போக 69 
நாட்கள்‌ சென்றன. இதே பயணத்தை இவ்விருப 
தாம்‌ நூற்றாண்டில்‌ ஒரு வாரத்தில்‌ ன முடித்த 
வர்களும்‌ உளர்‌. 


1. Paris. 2. Columbus. 


94 புதியது புனைந்த அறிவியல்‌ அறிஞர்கள்‌ 


வானத்திற்‌ பறக்கும்‌ பொறிகளில்‌ மிகச்‌ சிறந்த து 
“ஆட்டோ கீரோ'! என்னும்‌ வியத்தகு ஊர்‌ தியாகும்‌. 
இவ்வூர்திக்குச்‌ சிறகுகள்‌ இல்லை. இதன்‌ உச்சியில்‌ 
மூன்றுகுறுகிய தகடுகள்‌ அமைக்கப்பட்டி ருக்கின்றன. 
இத்தகடுகள்‌ இடையிலுள்ள ஓர்‌ அச்சாணியைச்‌ 
சுற்றிச்‌ சுழல்கின்றன. இவற்றின்‌ உதவியால்‌ வான 
வூர்தி, நேரே முன்னுக்குப்போய்‌ மேலே எழும்புவ 
தற்குப்‌ பதிலாக இருந்தவிடத்திலிருந்தே மேல்‌ 
எழும்புகின்றது. ஏனைய வான வூர்திகள்‌ பறவை 
களை ப்போலத்‌ தோன்றுகின்றனவெனில்‌ ஆட்டோ 
கரோ ஓரு கொசுவைப்போற்‌ காணப்படுகின்றது. 
இதன்‌ உதவியால்‌ வானத்தில்‌ செங்குத்தாய்‌ ஏறவும்‌, 
தலைகீழாய்‌ இறங்கவும்‌, வெட்டுக்களியைப்போல்‌ 
தத்தித்தத்திக்‌ குதிக்கவுங்கூடும்‌. இப்பொறி 8ீழே 
இறங்குவதற்கு அகன்று விரிந்த இடங்கள்‌ தேவை 
யில்லை. இயக்கிகளைப்போல்‌ இதனை எங்கு வேண்டு 
மானாலும்‌ நிறுத்தி வைத்துக்‌ கொள்ளலாம்‌. 

இத்துணைச்‌ சிறப்புவாய்ந்த வான வூர்‌ தியை உண்‌ 
டாக்குவதற்கு வழிகாட்டியாக இருந்த உவில்பர்‌ என்‌ 
பாரை நாம்‌ மறந்துவிடக்‌ கூடாது. வானவூர்‌ தியின்‌ 
உதவியால்‌ முதன்‌ முதலாகக்‌ காற்றை வென்ற 
“பெருமை இவருக்கும்‌ இவர்‌ தம்பியாருக்குமே 
உரியது. “உழைப்பின்‌ வாரா உறுதிகள்‌ உளவேர 2' 
என்ற நன்னம்பிக்கையை உறுதுணையாகக்கொண்டு.ப 
ஒருமைப்பாட்டுடன்‌ உழைத்து இடர்கள்‌ மிகுந்த 
இவ்வாழ்க்கைபினிடையில்‌ வெற்றி கண்ட ரைட்டு 
வீரர்களை உலகம்‌ என்றும்‌ போற்றக்‌ கடமைப்‌ 
பட்டி ௬க்கின்‌ றது. 





1. Auto-Giro. 


௧௨. பார்டு (7.1. BAIRD) 


பார்டு என்னும்‌ பெரியார்‌ டெலிவிஷன்‌! 
என்னும்‌ தொலைநோக்கித்‌ தந்தியைக்‌ கண்டுபிடித்தவர்‌. 
இக்கருவியின்‌ உதவியால்‌ நாம்‌ நம்‌ வீடுகளில்‌ இருந்த 
படியே பல்லாயிரங்‌ கல்லுக்கு அப்பால்‌ நடக்குஞ்‌ 
செயல்களை நேரிற்‌ கண்டு களிக்கலாம்‌. 


இட்பேரறிஞர்‌ ஸ்காட்லாந்து? காட்டில்‌ ஹெலன்ஸ்‌ 
யரோ? என்னும்‌ ஊரிற்‌ பிறந்தார்‌. இவர்‌, மாணவராக 
இருக்கும்பொழுதே புதிய கருவிகள்‌ இயற்றுவதில்‌ 
தம்‌ எண்ணத்தைச்‌ செலுத்திவந்தார்‌. இவர்‌ தாமா 
கவே ஒரு பேச்சுத்‌ தந்தியை அமைத்து அதன்‌ வழி 
யாகத்‌ தம்‌ ஈண்பர்களுடன்‌ பேசிவந்தார்‌. இதன்‌ 
பொருட்டு இவரால்‌ அமைக்கப்பெற்றிருந்த தந்திக்‌... 
கம்பிகளில்‌ ஒன்று ஓருகாள்‌ அறுபட்டுத்‌ தெருவில்‌ 
தொங்கிக்கொண்டிருந்தது. அக்கம்பிதெருவிற்சென்ற 
ஒரு வண்டிக்காரனது கழுத்தில்‌ மாட்டிக்கொண்ட 
தால்‌ அவன்‌ வண்டியிலிருந்து கீழேவிழ நேர்ந்தது, 
ஆகவே அவ்வண்டிக்காரன்‌ ஊர்க்காவலரிடம்‌ தெரி 
வித்து அக்கம்பிகளைப்‌ பிடுங்கி எ றிந்‌ துவிடும்படி செய்‌ 
தான்‌. இங்ஙனமாக இவர்‌ அரும்பாடுபட்டுச்‌ செய்த 
- பேச்சுத்தந்தி பயன்படா து வீணாயிற்று. 


இவர்‌ கல்லூரியிற்படித்து முடிந்ததும்‌ இயக்கித்‌ 
தொழிற்சாலை யொன்றிற்‌ சேர்ந்து வேலை பயின்று 


1. Television. 9. Helensburgh. 
2. Scotland. 4. Telephone. 


96 புதியது புனைந்த அறிவியல்‌ அறிஞர்கள்‌ . 


வந்தார்‌. இவர்‌ நாடோறும்‌ வீடியற்காலைமுகல்‌ இரவு 
வரை ஓயாது உழைப்பது வழக்கம்‌, சிறிது காலத்திற்‌ 
குப்பின்‌ இவர்‌ மின்சாரத்‌ தொழிற்சாலை ஒன்றில்‌ . 
மேற்பார்வையாளராக அமர்த்தப்பெற்றார்‌. இக்‌ 


ri oe rr 


| 
3 
| 


0 கிக்க 





பரர்டு (Baird) 
தொலை நோக்கித்‌ தந்தி முறை விளக்குதல்‌. 





காலத்தில்‌ ஜெர்மனிநாட்டுப்‌ பெரும்போர்‌ 1 துவங்கிய 

தால்‌ இவர்‌ தாமும்‌ போர்வீரராகச்‌ சேருவதற்கு. 

முயற்சிசெய்தார்‌. ஆயினும்‌ உடல்நலங்குன்‌ றி இருந்த 
1, Great War. 





பார்டு 97 


தால்‌ இராணுவத்தில்‌ இவருக்கு இடங்‌ கிடைக்க 
வில்லை. அகவே இவர்‌ மீண்டும்‌ மின்சாரத்‌ தொழிற்‌ 
ட சாலையில்‌ சேர்ந்து வேலை பார்த்துவந்தார்‌. சின்னாட 
கழித்து நோய்வாய்ப்பட்டு இவர்‌ அத்தொழிலைவிட்டு 
அகன்றார்‌. 
... இதன்பின்னர்‌ பார்டு, டெலிவிஷன்‌ என்னும்‌ 
தொலைகோக்கியைக்‌ கண்டுபிடிக்க முயல்வாரா மினார்‌... 
இவ்வாராய்ச்சிக்கு த்‌ தடை எஏற்படாதிருக்கும்‌ 
பொருட்டு இவர்‌ தமது உடலைக்‌ கருத்துடன்‌ பாது 
காத்துவந்தார்‌. ஆயினும்‌ அதற்கு வேண்டும்‌ பொருள்‌ 
வசதி இல்லாததால்‌ மிகவும்‌ வாட்டமுற்றிருந்தார்‌. 
இவர்‌ தேன்‌, உரம்‌, சோப்பு முதலியவற்றை விற்று 
அதனால்‌ கிடைக்கும்‌ ஊதியத்தைக்கொண்டு வயிறு 
ட வளர்த்துவந்தார்‌. சில ஆண்டுகள்‌ கழிந்தபின்‌ இவர்‌ 
- இலண்டன்‌ நகரைவிட்டு அகன்று ஹேஸ்ட்டிங்ஸ்‌! என்‌ 
னும்‌ இடத்திற்குச்‌ சென்றார்‌. அங்கு இவர்‌ ஒரு கடை 
பின்‌ மேடைமேல்‌ குடியிருந்தார்‌. எவ்வாறேனும்‌ 
“டுதூாலை நோக்கித்‌ தந்தி முறை'' யைக்‌ கண்டுபிடிக்க 
வேண்டுமென இவர்‌ அல்லும்‌ பகலும்‌ இடைவிடாது 
உழைத்துவந்தார்‌. சற்றேறக்குறைய அரை ஆஅண்டிற்‌ 
குள்‌ இவர்தம்‌ எண்ணம்‌ ஈடேறிற்று. தகரத்தினாலும்‌, 
கண்ணாடி வில்லைகளா லும்‌ மிகவும்‌ குறைந்த.செலவில்‌ 
இவர்‌ ஒரு கருவியைச்செய்‌ முடித்தார்‌. இதனை மின்‌ 
சார இயக்கியோடு பொருத்திச்‌ சுவருக்குப்‌ பின்புறம்‌ 
மறைந்திருக்கும்‌ சிலுவை” யொன்றை அடுத்த அறை 
மிலுள்ள : திரையின்மேற்‌ காணும்படி செய்தார்‌. 
இதனைக்‌ கண்டோர்‌ அனைவரும்‌ இறும்பூதெய்தினர்‌. 


1. Hastings. 2. Cross. 
பு. ௮-1 


98 புதியது புனைந்த அறிவியல்‌ அறிஞாகள்‌ 


செய்தித்தாள்கள்‌ இவ்வியத்தகு செயலைப்‌ போற்‌ 
றிப்‌ புகழ்நீதன. 2 

இனிமா என்னும்‌ அசைபடக்கருவி முதலாளி | 
ஓருவர்‌ இவருக்குப்‌ பொருளு தவி செய்ய முன்வந்தார்‌. 
பார்டு அவரிடம்‌ இருநூறு பவுன்‌ பெற்றுக்கொண்டு 
தமது ஆராய்ச்சியை வீரிவாக நடத்தி வந்தார்‌. தந்தி 
யின்‌ உதவியால்‌ ஒரிடத்தினின்றும்‌ பிறிதோரிடத்‌ 
இற்கு இவரால்‌ அனுப்பப்‌ பெற்ற உருவங்கள்‌ அவ்‌ 
வளவு தெளிவாக விளங்கவில்லை. தொலைநோக்கியை 
ஈடைமுறையில்‌ கொண்டுவரலாம்‌ என்னும்‌ ஈம்‌ 
பிக்கை ஒருவருக்கும்‌ இல்லாது போயிற்று. இவர்‌ 
மீண்டும்‌ இலண்டனுக்குச்‌ சென்று கையிற்‌ பொரு 
ளின்றி வருந்தினார்‌. உடுக்க உடையின்‌ றிக்‌ கந்தை / 
யைக்‌ கட்டிக்கொண்டு இவர்‌ தெருத்தெருவாய்ச்‌ சுற்றி அ 
அலைந்தார்‌. இவர்தாம்‌ இயற்றிய கருவியைச்‌ செம்‌ 
மைப்படுத்துவதற்கும்‌ நல்ல முறையில்‌ அமைப்பதற் 
கும்‌ வகையொன்றும்‌ தோன்றாது வாடினார்‌. எனவே, 
இயல்பாக இவரது அருமையான ஆராய்ச்சியும்‌ 
நின்று போயிற்று. 

1925 ஆம்‌ ஆண்டில்‌ ஏதோ கல்வினைப்‌ பயனால்‌ 
கார்டன்‌ செல்‌ஃபிரிட்ஜ்‌! என்னும்‌ பிரபுவின்‌ ஆதரவு 
இவருக்குக்‌ கிடைத்தது. இது பார்டு தம்முடைய 
ஆய்வுகளை மீண்டும்‌ ஈடத்துவதற்கு ஏ அவாயிற்று. 4. 
இவர்‌ அட்டைகளாலும்‌, தாள்களாலும்‌ பொம்மை 
யொன்று செய்து அதன்‌ கண்கள்‌ சிமிட்டும்படியும்‌, 
வாய்திறந்து மூடும்படியும்‌, பொறிகளை அமைத்திருந்‌ 
தார்‌ ; இப்பொம்மையைச்‌ சுவருக்குப்‌ பின்னால்‌ 

1. Gordon Selfridge. 


பார்டு 99 


மறைத்துவைத்து அடுத்த அறையிலுள்ள திரையின்‌ 
மேல்‌ அதன்‌ நிழல்‌ விழும்படி. செய்தார்‌. பொம்மை 
யும்‌ வாயும்‌ கண்களும்‌ அசைந்தமை திரையில்‌ நன்கு 
புலப்பட்டது. இந்த வேடிக்கை இலண்டன்‌ நகரில்‌ 
இரண்டுவாரம்‌ காட்டப்பட்டது. மக்கள்‌ யாவரும்‌ 
இதனைக்‌ கண்டுவியப்புற்றனர்‌. ஆயினும்‌ பார்டு செய்‌ 
திருந்த தொலைநோக்கிக்‌ கருவி கயிற்றினாலும்‌, மெழுகி 
னாலும்‌ இணைக்கப்பட்டிருத்தலைக்‌ கண்டு அனைவரும்‌ 
நகையாடினர்‌. இவர்‌ மந்திரவாதி என்றும்‌, மக்களை 
ஏமாற்ற வந்தவர்‌ என்றும்‌ பலர்‌ எண்ணினர்‌. 

1985 ஆம்‌ அண்டில்‌ வெளிவந்த தொலைநோக்கிக்‌ 
கருவி மக்களின்‌ பல்வேறு உறுப்புக்களையும்‌ தெளி 
வாகக்‌ காட்டக்கூடியதாக இல்லை. இகைச் சீர்‌ திருத்த 
பார்டு ஓராண்டு வரை வருந்தி உழைத்து முடிவில்‌ 
வெற்றிபெற்றார்‌. மின்‌ செலுத்தியின்‌ முன்‌ பொம்மைக்‌ 
குப்‌ பதிலாக உயிருள்ள பொருளொன்றை நிறுத்திப்‌ 
பார்க்க எண்ணி இவர்‌ மேடையிலிருந்து கீழே இறங்கி 
ஓடினார்‌. உவில்லியம்‌* என்னும்‌ வேலைக்காரப்பையன்‌ 
இவர்‌ கண்ணில்‌ அகப்பட்டான்‌. உடனே இவர்‌ அவ 
னைப்‌ பிடித்து மேலே இழுத்துக்கொண்டு சென்றார்‌. 
அவன்‌ சிறிதும்‌ விருப்பமின்றி மேலேபோய்ச்‌ சேர்ந்‌ 
தான்‌. பார்டு அப்பையனை மின்செலுத்தியின்‌ முன்‌ 
னால்‌ நிறுத்திவிட்டு அடுத்த அறைக்குச்‌ சென்று அவ 
னது உருவம்‌. திரையில்‌ படிந்திருக்கறதா என்று 
பார்த்தார்‌. திரையில்‌ ஒன்றையும்‌ காணவில்லை. 
இவர்‌ தொலைநோக்கிக்‌ கருவிகளில்‌ ஏ தும்‌ கோளாறு 
எஏற்பட்டிருக்குமோவென எண்ணிப்‌ பன்முறையும்‌ 








1. William. 


9-2 ச ப அம 


அவற்றை இயக்கிப்‌ பார்த்தார்‌. ஆயினும்‌ இவர்‌ தம்‌ 
முயற்சி வீணாயிற்று. பார்டு மனச்சோர்வுற்று மீண்‌ 
டும்‌ மின்செலுத்தி வைத்திருக்கும்‌ அறைக்குச்‌ 
சென்றார்‌. தமது அரிய ஆராய்ச்சி தடைப்பட்ட தன்‌ 
காரணம்‌ உடனே இவருக்கு விளங்கிற்று. வேலைக்‌ 
காரப்பையன்‌ மின்சாரக்‌ கருவியின்‌ பேரொளியின்‌ 
முன்னால்‌ நிற்பதற்கு அஞ்சிச்‌ சற்றுத்தொலைவில்‌ 
கின்று கொண்டிருந்தான்‌. அதுகண்ட இவர்‌ அவ 
னுக்குத்‌ தீங்கு ஒன்றும்‌ நேராதென்றும்‌, அவன்‌ சிறி 
அம்‌ அஞ்சவேண்டுவ தில்லை என்றும்‌ கூறி அவனை 
ஊக்கப்படுத்தினார்‌. அன்றியும்‌ அவனுக்குச்‌ சிறிது 
பொருளும்‌ கொடுத்தார்‌. இதன்‌ பின்னரே அவன்‌ 
மின்வாங்கியின்‌ அருகில்‌ வந்து நின்றான்‌. இம்முறை 
அவனது உருவம்‌ அடுத்த அறையிலிருந்த திரையின்‌ 
மீது நன்கு புலப்பட்டது; பார்டின்‌ உள்ளமும்‌ 


பூரித்தது. 


அகி 


இவர்‌ தாம்‌ அருமையாகக்‌ கண்டுபிடித்த அறிவி 
யற்‌ கருவியை அரசர்‌ கலைக்கழகத்தினர்க்குக்‌ காட்ட 
எண்ணி அக்கழகத்தின்‌ உறுப்பினர்களைத்‌ தம்‌ 
அறைக்குள்‌ வரவழைத்தார்‌. அந்த அறையில்‌ ஆறு 
பேர்‌ மட்டும்‌ நிற்பதற்கு இடம்‌ இருந்தது. அதனால்‌. 
கழகத்தைச்‌ சார்ந்தோர்‌ அனைவரும்‌ ஏழெட்டுப்‌ பிரி ...! 
வாக அறைக்குள்‌ வந்து மின்கருவியின்‌ அருஞ்‌ செயல்‌ 
களைக்‌ கண்டு களித்தனர்‌. பக்கத்து வீட்டில்‌ உள்ள 
வர்களின்‌ தலைகள்‌ ஆடுவதும்‌, உதடுகள்‌ அசைவ தும்‌ 
இருட்டிலிருந்து புகை கிளம்புவதும்‌ திரையின்மேல்‌ 
தெளிவாகத்‌ தோன்றின. இதற்குப்‌ பின்னரே 
மக்களுக்குத்‌ தொலைநோக்கித்‌ தந்தியில்‌ நம்பிக்கை 


ர? 707 


- ஏற்பட்டது. பார்டிற்குப்‌ பலர்‌ பொருளுதவி செய்ய 
ஈ முன்வந்தனர்‌. பார்டு தமது சிறிய குடிசையைவிட்டு 
ஒரு நல்ல வீட்டிற்குக்‌ குடிபோனார்‌. பின்னர்‌, இவர்‌ 
தொலைவிலுள்ளவர்களையும்‌ இம்முறைப்படி படம்‌ 
பிடித்துக்‌ காட்டவேண்டுமென்று பெரு முயற்சி 
செய்துவந்தார்‌. 1926 ஆம்‌ ஆண்டில்‌ இரண்டு மூன்று 
வீடுகளுக்கு அப்பால்‌ உள்ளவர்களைத்‌ தொலைநோக்‌ 
திப்‌ படத்தில்‌ இவரால்‌ காட்ட முடிந்தது. அடுத்த 
ஆண்டில்‌ இலண்டன்‌ நகரிலிருந்து நியூயார்க்‌” வரை 
தொலைநோக்குப்‌ படங்கள்‌ அனுப்பப்பட்டன. நடுக்‌ 
கடலில்‌ கப்பலுக்குள்‌ இருந்துகொண்டே ஆயிரக்‌ 
கணக்கான கல்லுக்கு அப்பால்‌ நடக்கும்‌ செயல்களை 
ய்‌ மக்கள்‌ கண்டு மகிழ்ந்தனர்‌. கடற்‌ கொர்தளிப்பினால்‌ 
“ கப்பல்‌ ஊசலாடியபோ திலும்‌ இக்கருவி சரிவர வேலை 
செய்தது. 
இவ்வியத்தகு கருவி எங்ஙனம்‌ இயக்கப்படுகின்‌ 
றது? இதன்‌ நுட்பம்‌ யாது? படம்‌ பிடிக்கப்படும்‌ 
பொருள்களின்‌ மேல்‌ வீழும்‌ ஒளிக்கதிர்‌ ஒரு கண்ணாடி 
வில்லையால்‌ பிடிக்கப்பட்டுக்‌ கண்போன்ற ஒரு மின்‌ 
சாரக்‌ கருவியினுள்‌ செலுத்தப்படுகின்‌ ஐது. கண்ணாடி 
வில்லைக்கும்‌ மின்சாரக்‌ கருவிக்கும்‌ இடையில்‌ மூன்று 
தட்டுகள்‌ விரைவாகச்‌ சுழல்கின்றன. முதல்‌ தட்டு 
கண்ணாடி வில்லைகள்‌ நிறைந்தது. இஃது ஒரு விநா 
டிக்கு எண்ணூறுமுறை சுழன்று படம்‌ பிடிக்கப்படும்‌ 
பொருள்களின்‌ நிழல்களைப்‌ பல்வேறு துண்டுகளாக 
வெட்டி விடுகின்றது. துளைகள்‌ நிறைந்த இரண்டா 
வது தட்டு முன்னதினும்‌ மிக விரைவாகச்‌ சுழன்று 


ITE ————————— 


il. Newyork. 


102 புதியது புனைந்த அறிவியல்‌ அறிஞாகள்‌ 


ஒளிக்கதிர்களை மேலும்மேலும்‌ நறுக்கித்‌ தள்ளுகின்‌ 
றது. மூன்றாவது தட்டில்‌ வளைவான துல யொன்று 
போடப்பட்டிருக்கன்றது. இம்மூன்று தட்டுகளின்‌ 
வழியாகச்‌ செல்லும்‌ ஒளிக்கதிர்கள்‌ விநாடிக்குச்‌ சற்‌ 
("றேறக்குறைய 600 துண்டுகளாக மின்சாரக்‌ கருவி 
யின்‌ மேல்‌ விழுகின்‌ றன. அக்கருவி ஒளிக்கதிர்களை மின்‌ 
ஆற்றலாக மாற்றித்‌ தொலைவிலுள்ள இடங்களுக்குச்‌ 
செலுத்துகின்றது. மின்செலுத்தியைப்‌ போன்று 
அமைக்கப்பட்டி ருக்கும்‌ மின்‌ வாங்கிகள்‌ அவற்றை 
ஏற்றுக்கொண்டு சுழலும்‌ தட்டுக்களின்‌ உதவியால்‌ 
மின்சார ஆற்றலை மீண்டும்‌ ஒளிக்கதிர்களாக மாற்றித்‌ 
திரைமேல்‌ வீசுகின்றன. இங்ஙனமாகத்‌ தொலைவி 
லுள்ள பொருள்களீன்‌ தோற்றம்‌ திரைமேல்‌ காணப்‌ 


படுகின்றது. பார்டு கண்டுபிடித்த இவ்வியத்தகு - 


கருவியில்‌ இக்காலை பல மாறுதல்கள்‌ ஏற்பட்டிருக்‌ 
கின்றன. இக்கருவியின்‌ உதவியால்‌ இருட்டுக்‌ காலங்‌ 
களிலும்‌ பனிகமுூடியிருக்கும்‌ காலங்களிலும்‌ கூடப்‌ 
புகைப்படம்‌ பிடிக்கலாம்‌. 


இக்கருவியின்‌ உதவியால்‌ ஒருவனது உருவத்தை 
நெடுந்தொலைவிலுள்ள இடங்களுக்கு அனுப்பா 
வேண்டுமானால்‌ கண்ணைப்பறிக்கும்‌ பேரொளியின்‌ 
முன்னால்‌ அவன்‌. பொறுமையோடு இருத்தல்‌ 


வ. 


வேண்டும்‌. . ஓளி மட்டாக இருந்தால்‌ திரையின்‌” 


படம்‌ தெளிவாக விழுவதில்லை. இக்குறையை நீக்க, 
பார்டு அரும்பாடுபட்டார்‌; முடிவில்‌ க திரவனொளியின்‌ 
உதவியைக்கொண்டே, தொலைகோக்கித்‌ தந்து 
அனுப்புவதற்கு வழியொன்று கண்டுபிடித்தார்‌. 
இருட்டில்‌ உட்கார்ந்திருக்கும்‌ ஒருவனைக்‌ கண்ணுக்குப்‌ 


ஆதா 


பார்டு 103 


புலப்படாத சிவப்பு ஒளிக்கதிர்களின்‌! உதவியால்‌ 
படம்பிடிக்கக்‌ கூடுமென்பதைக்‌ கண்டுணர்ந்தார்‌. 
இவ்வரிய சிவப்பு ஒளிக்கதிர்கள்‌ ஈம்‌ கண்ணுக்குப்‌ 
புலப்படாவிடினும்‌ ஆற்றல்‌ நிறைந்த மின்சாரக்‌ 
கருவியின்‌ கண்ணுக்குத்‌ தப்புவதில்லை. 

1927 ஆம்‌ அண்டு செப்டம்பர்த்‌ இல லீட்ஸ்‌? 
நகரத்தில்‌ நடந்த ஓரு கழகக்‌ கூட்டத்தில்‌ இம்முடிவு 
ஆராயப்பெற்றது. லீட்ஸ்‌ நகரில்‌ ஓர்‌ இருட்டு அறைக்‌ 
குள்‌ உட்கார்ந்துிருப்பவர்கள்‌ இலண்டனில்‌ உள்ள 
தொலைநோக்கித் திரையில்‌ காணப்பட்டார்கள்‌. இதுவு 
மன்றி மூன்று மைலுக்கு அப்பால்‌ இருளில்‌ வந்து 
கொண்டிருந்த வண்டி யொன்றும்‌ திரையில்‌ காணப்‌ 
பட்டது. இஃது என்ன விந்தை! இயக்கியின்‌ விளக்கு 


- கள்‌ ஈபோனைட்‌” என்னும்‌ தகட்டினால்‌ மூடப்படு 


கின்றன. இத்தகட்டைக்‌ கண்ணுக்குப்‌ புலப்படாத 
சிவப்பு ஒளிக்கதிர்கள்‌ மட்டும்‌ ஊடுருவிச்‌ செல்கின்‌ 
றன. இச்செங்கதிர்களைத்‌ தொலைவிலுள்ள தொலை 
நோக்கிக்கருவி ஏற்றுக்கொண்டு திரைமேல்‌ வீசும்‌ 
போது வண்டியின்‌ ஓட்டம்‌ நன்கு தெரிகின்றது. 


கடலில்‌ பனி கூடியிருக்கும்‌ காலங்களில்‌ எதிரில்‌ 
வரும்‌ கப்பல்களையும்‌, கொலைவிலுள்ள கலங்கரை 
விளக்குகளையும்‌* இக்கருவியின்‌ உதவியால்‌ எளிதில்‌ 
கண்டு கொள்ளலாம்‌. இதனால்‌ கப்பல்கள்‌ ஒன்றோ 


டொன்று மோதிக்கொண்டு உடைந்து போகாமல்‌ 


காப்பாற்றப்படுகின்றன. பனி மூடியிருக்கும்போது 





இ காக கை 


1. Infra Red Rays 9. Ebonite 
2. Leeds 4. Light-house 


704 புதியது புணநகு அறிவியல்‌ அறிஞர்கள்‌ 


கப்பல்கள்‌ வழிதப்பிச்‌ சென்று பாறைகளின்‌ மேல்‌ 
மோதிக்கொள்ளாமல்‌ இருப்பதற்கும்‌ இஃது உதவு 


கின்றது. தொலைகோக்கித்‌ தந்தி முறையின்‌ உதவி... 


யாற்றான்‌ 12-96-1987 இல்‌ இலண்டன்‌ மாககரில்‌ ஆரு 
வது ஜார்ஜ்‌ அரசருக்கு நடந்த முடிகுட்டு விழாவை உல 
கன்‌ பல்வேறு இடங்களிலும்‌ மக்கள்‌ நேரிற்‌ கண்டு 
இன்புற்றனர்‌. இவ்வியத்தகு கருவியை உண்டாக்கிய 
பார்டிற்குநாம்‌ என்றும்‌ கடமைப்பட்டிருக்கின்றோம்‌. 


7445 





1. George VI. . 


டர 





— ய க 


நூலிற்‌ பயின்றுவரும்‌ 


ஆங்கிலச்‌ சொல்‌ மொழிபெயர்ப்பகராதி 


TE வொனனமாராறு அமை 


Bilcycle - ஈரூருளி 


Book of Science - அறிவுநால்‌ 


Cactus - srகதாளிச்செடி 
Cardon wire - கரிக்கம்பி 
Centre of Gravity - ஏண்‌ 
Chloroform - மயக்கமருந்து 
Cinema - அசைபடக்‌ கருவி 
Compass - திசையறிகருவி 


urrency notes - நாணய 


௨ Cross - சிலுவை 
நப 


ஞ்‌ 
| F 


' Heat - வெப்பம்‌ 


| முறிகள்‌ 
Dash -.Gகோடு 
Dot - புள்ளி 
Dynamo - மின்‌ விளையிப்‌ 
பொறி... . 
Flectro magnet - மின்‌ காந்‌ 
தம்‌ 
Experiments - ஆய்வுகள்‌ 
Gas Light - ஆவி விளக்கு 
‘Gramophone - இசைக்கருவி 
Gravitation - நிலத்தின்‌ 
| கவர்ச்சி 
Gar - (புகைவண்டிக்‌) 


காவலன்‌ 


Hydrogen - நீர்வளி 
Jயpiter - வியாழன்‌  £ 
Laughing Gas - சரிப்புவளி 
18% - வளைந்த கண்ணாடி 
ப வில்லைகள்‌ | 
A 


| 


Light house - கலங்‌ கரை 
விளக்‌ 

Loud Speaker - ஒலிபெருக்கி 

Main Spring - கடிகாரத்தின்‌ 
சுருள்கம்பி 

Microphone - ஒலிபெருக்கி 

Moon - தீங்கள்‌ 

Motor - இயக்கி 

Oxygen - உயிர்‌ வளி 

Parliament - பாராளுமன்றம்‌ 

Pencil - எழுதுகோல்‌ 

Pendulum - தொங்கட்டம்‌ 

Phosphorus - தீப்பாஷாணம்‌ 

Plant wizard - செடி கொடிச்‌ 
சித்தர்‌ 

Plaster - பசைத்துணி 

Potassium - வெடியுப்பு 

Pound - இராத்தல்‌ 

Prism - முப்பட்டைக்‌ கண்‌ 


னாடி 
Professor of Chemistry - 
இயைபு நாற்‌ பேராசிரியர்‌ 
Pump - தண்ணீர்க்‌ குழாய்‌ 
Radio - கம்பியில்லாத்‌ 
தந்தி 
Receivers - மின்வாங்கிகள்‌ 
Ring - (ஒளி) வட்டம்‌ 
Rocket - வாணம்‌ 
Royal Academy - அரசர்‌ 
கலைக்‌ கழகம்‌ 








